ஒரு வஸ்துவின்‌ சொரூபத்தை 
அறிந்து கொள்வது ஞானம்‌. 
அதுவே முதல்படி. 

அந்த வஸ்துவின்‌ சிறப்பியல்பு 
களை ஆராய்ந்து அறிவது விஞ்ஞா 
னம்‌. அது இரண்டாவது படி. 

வஸ்துவின்‌ சாரமான உட்‌ 
பொருளை (அதாவது, எதைத்‌ 
தெரிந்துகொண்டால்‌ எல்லாவற்‌ 
றையும்‌ தெரிந்துகொண்டதாக 
ஆகுமோ, அப்புறம்‌ வேறு எதனை 
யுமே தெரிந்து கொள்ளவேண்டி 
யது... இருக்காதோ, அதை)த்‌ 
தெரிந்து . கொள்வது பிரஞ்ஞா 
னம்‌. அதுதான்‌ மூன்றாவது படி. 


ஞானத்திலும்‌ விஞ்ஞானத்‌ 
திலும்‌ ஏற்றத்தாழ்வுகள்‌ இருக்‌ 
கும்‌. அனால்‌ பிரஞ்ஞானத்தில்‌ 
ஏற்றத்தாழ்வுகள்‌ இரா. அது 
எப்போதும்‌ ஒரே மாதிரியாகவே 
இருக்கும்‌. 

டஞானமும்‌ விஞ்ஞானமும்‌ 
விருப்பு வெறுப்புகளைத்‌ தோற்று 
விக்கக்‌ கூடியவை. பிரஞ்ஞானம்‌ 
அப்படி அல்ல, அது விருப்பை 
யும்‌ வெறுப்பையும்கடந்த சமத்வ 
புத்தியை உண்டுபண்ணக்‌ கூடி. 
யது. 

(ஞானமும்‌ விஞ்ஞானமும்‌ அமை 
தியின்மையைத்‌ தோரற்றுவிக்கக்‌ 
கூடியவை, பிரஞ்ஞானம்‌ ஒன்று 
தான்‌ அமைதியைத்‌ தோற்று 
விப்பது. 

ஞானமும்‌ விஞ்ஞானமும்‌ மனி 
தனுக்கு. மன நிறைவை உண்டு 


பண்ணுவதில்லை. பிரஞ்ஞானமே 
மனநிறைவை உண்டுபண்ணு 
சிறது. 


இந்த உண்மைகளையெல்லாம்‌ 
நன்கு க ணர்ககிருக்தமையள் க்‌, 
தமது. முன்னோர்கள்‌ ஞானத்‌ 
யும்‌ விஞ்ஞானத்தையும்‌ ட்டி 
அம்‌, சஞ்ஞானத்துக்கே அதிக 
மான முக்‌ 


யத்துவத்தை அளித்‌ 


இருந்தார்கள்‌. அந்தப்‌ பிரஞ்ஞா 
னத்தை அடைவதற்கான... வழி 
வகைகளையும்‌ நமக்கு வகுத்துக்‌ 
கொடுத்தார்கள்‌. 


ஆனால்‌, இன்று நாம்‌ விஞ்ஞா 
னத்தையே உயர்வுடையதாக 
எண்ணிச்‌ செயல்பட்டு வருகி 
ரோம்‌. அதுதான்‌ இப்போதைய 
யூக தர்மம்‌ போலும்‌. ஆகையால்‌ 
அதை நான்‌ தவறு என்று கூற 
வில்லை. இருந்தாலும்‌, சிம்மாவ 
லோகன நியாயத்தையும்‌ சிறிது 
அனுசரித்துச்‌ செயல்படுவோமா 
னால்‌,...அதனால்‌ பல நன்மைகள்‌ 
"ஏற்படும்‌. 

அதாவது, நாம்‌ வி னத்‌ 
தில்‌ தீவிரமாக முன்னேக்கிசிலால்‌ 
ஒம்‌ சமயத்திலேயே, நமது பார்‌ 
வையைச்‌ சிறிது பின்னோக்கியும்‌ 
செலுத்தவேண்டும்‌. இதையே 
இஷ்னொருவிதமாகச்‌ சொன்னால்‌ 
மூதறிஞார்களான நமதுமுன்‌ ஜர்‌ 
கள்‌ வகுத்துக்‌ கொடுத்துள்ள சில 
வழிமுறைகளைக்‌ கைவிட்டு விடா 
மலே, இன்றைய முற்போக்‌ 
வாழ்க்கையை நாம்‌ நடத்தச்‌ 
செல்வது நலமாய்‌ இருக்கும்‌. 


இதனை ஓர்‌ உதாரணத்தால்‌ 


விளக்கலாம்‌. 


* இன்று நாம்‌ விஞ்ஞானரீதியான 
குடும்பக்‌ கட்டுப்பாட்டில்‌ ஈடு. 
படுகிறோம்‌. அதற்காக எத்த. 
லையோ மருந்து மாத்திரைகளைச்‌ 
சா.ப்‌.பிடுகிறோம்‌. கருத்தடைக்‌ 
கழுவிகளையும்‌ அறுவை. மருத்துவ. 
முறைகளையும்‌ கையாளுகறேோம்‌.. 
ஆனல்‌, இதே குடும்பக்‌ கட்டுப்‌, 
பாட்டிற்காக நமது முன்னோர்கள்‌ 
எத்தசைய முறைகளைக்‌ கையாண்‌. 
டார்கள்‌ என்பதை, நாம்‌ சிறிதும்‌: 
சிந்தித்துப்‌ பார்ப்பதில்லை. ன்‌ 


மருந்துகளையும்‌ கருவிகளையும்‌, 
காட்டிலும்‌, மனத்தை. ௮. 
வதுதான்‌. எல்லா வ௨ ர்‌ 
சிறந்த உபாயம்‌ என்று அவ 


தெரிந்து வைத்திருந்தார்கள்‌. 
அவ்வாறு மனத்தை அடக்குவதற்‌ 
கான வழிகளையும்‌, அவர்கள்‌ 
நமக்கு வகுத்துக்‌ -கொடுத்திருக்‌ 
கிறார்கள்‌. 

வேறு ஒன்றும்‌ வேண்டாம்‌. 
கணவனும்‌ மனைவியும்‌ இன்ன 
இன்ன காலங்களில்தான்‌ இல்லற 
உறவில்‌ ஈடுபடலாம்‌, இன்ன 
இன்ன காலங்களில்‌ ஈடுபடக்‌ 
கூடாது என்று நமது அற நால்‌ 
களில்விதிக்கப்பட்டுள்ளது. அந்த 
ஒரு விதியைக்‌ கஷைடப்பபிடித்‌ 
தாலே, குடும்பக்‌ கட்டுப்பாட்‌ 


டைப்பற்றி தம்பதிகள்‌ கவலைப்‌ 
பட வேண்டியஅவசியம்‌ இராது. 
முற்காலத்தில்‌, குழந்தைகள்‌ இப்‌ 
படி அளவுக்கு மிஞ்சிப்‌ பிறந்த 
இல்லை. மகப்பேற்றுக்காகக்‌ கண 


பபப ச 
திம கம்ம, இ 





ச்ர 


வன்‌ மனைவியர்‌ நோன்பு இயற்‌ 
றிய காலம்‌ அது. குழந்தைகள்‌ 
அருமருந்துகளாகவும்‌, அரும்‌ 
பெருஞ்செல்வங்களாகவும்‌ போற்‌ 
றப்பட்ட பொற்காலம்‌ அது. 
அதே பொற்காலத்தை இன்றைக்‌ 
கும்‌ நாம்‌ கொண்டு வந்து விட 
லாம்‌, நமது அற்‌ நூல்களில்‌ 
கூறப்பட்டுள்ள சில விதிகளை மட்‌ 
டும்‌ கடை.ப்பிடிப்போமானால்‌! 


மன அடக்கம்‌, புலனடக்கம்‌ 
போன்ற உபாயங்களை நாம்‌ 
பயின்று கையாள்வோமானால்‌, 
நாம்‌ புண்ணியவான்கள்‌ 
ஆகிறோம்‌. ' இறுதியில்‌, பிரஞ்‌ 
ஞானம்‌ சைவரப்பெற்ற புனித 
வான்களாகவும்‌ ஆகிவிடுகிறோம. 


அஷ்ட 4 ல்‌ 


டர தாரத்‌ அ. 





ட்ட 


மிப 


அதம 


௩ம்‌ அனுபவங்களே 
அறிவை மறைக்கின்‌ றன 


உலகிலுள்ள எல்லா மனிதர்‌ 

களின்‌ அறிவும்‌, இயல்பிலே 
தூய்மையானதுதான்‌. ஆனால்‌ 
ரியனை மேகங்கள்‌ மறைப்பது 
பால, அதைப்‌ பல மாசுகள்‌ 
மறைத்துக்‌ கொண்டிருக்கின்‌ 
றன. இந்த மாசுகள்‌ எப்படி 
ஏற்பட்டன? 


தெனாலிராமன்‌ பூனைக்குட்டி 
வளர்த்த கதை, நம்‌ எல்லோருக்‌் 
கும்‌ நன்ருகத்‌ தெரியும்‌. 


அரசர்‌ அவனிடம்‌ ஒரு பூனைக்‌ 
குட்டியைக்‌ கொடுத்து வளர்க்கச்‌ 
சொன்னார்‌. அந்தக்‌ குட்டிக்கு 
வேண்டிய பாலுக்காக, ஒரு பசு 
மாட்டையும்‌ கொடுத்திருந்தார்‌. 


தெனாலிராமன்‌ அந்தப்‌ பசு 
வின்‌ பாலைக்‌ கறந்து, அதைக்‌ 
கொதிக்கக்‌ கொ]ிக்கக்‌ காய்ச்‌9, 
அந்தப்‌ பூனைக்குட்டியின்‌ எதிரில்‌ 
கொண்டு போய்‌ வைத்தான்‌. 


பூனைக்குட்டி, அதைக்‌ குடிப்ப 
தற்காக வாயை வைத்ததுதான்‌ 
தாமதம்‌; கொதிக்கின்ற பால்‌ 
அதன்‌ நாக்கைப்‌ சுட்டுப்‌ 
பொசுக்கி விட்டது. பூனை கத்திக்‌ 
கொண்டே ஓடிவிட்டது. 


அது மூதற்கொண்டு, பாலைக்‌ 
கண்டாலே அந்தப்‌ பூனை. பயந்‌ 
தோடலாயிற்று. இது தெனாலி 
ராமனுக்கு ரொம்ப வசதஇியாய்ப்‌ 
போயிற்று; பசுவில்‌ கறந்த பாலை 





4 வேல வன்‌ 


யெல்லாம்‌ அவன்‌ தானே குடித்‌ 
துக்‌ கொழுத்து வரலானான்‌. 


பூனைக்குட்டியோ, பால்‌ குடிக்‌ 
காமல்‌ நாளுக்கு நாள்‌ மெலிந்து 
கொண்டு வரலாயிற்று. 


ஒரு நாள்‌ அரசர்‌ வந்தார்‌. 
அந்தப்‌ பூனைக்குட்டியைப்‌ பார்த்‌ 
தார்‌. ௮து எலும்பும்‌ தோலுமா 
யிருப்பதைக்‌ கண்டு ஆத்திர. 
மடைந்தார்‌. ்‌ 


**இந்தப்‌ னைக்குட்டி ஏன்‌: 
இப்பம்‌ இளைத்துப்‌ போயிருக்‌ 


கிறது? இதற்கு நீ பால்‌ வைப்ப 

ண்டா,  இல்லையா?'” என்று 
அவனைக்‌ கோபத்தோடு கேட்‌ 
டார்‌. 


₹₹அரசே! நான்‌ இதற்கு வேளை 
தவருமல்‌ பால்‌ வைத்துக்‌ 
கொண்டுதான்‌ வருகிேறன்‌. 
ஆனால்‌ இது குடிக்கவே மாட்‌ 
டேன்‌ என்கிறது. பாலைக்‌ கண்‌ 
னால்‌ கண்டாலே காதவழிக்கு 
அப்பால்‌ ஓடிப்போய்‌ விடுகிறது. 
இதற்கு நான்‌ என்ன செய்வேன்‌, 
சொல்லுங்கள்‌??? என்று பதில்‌ 
அளித்தான்‌ தெனாலிராமன்‌. 


அரசன்‌ அவன்‌ வார்த்தையைச்‌ 
சிறிதும்‌ நம்பவில்லை. **நீ சொல்‌ 
வது மிகவும்‌ வேடிக்கையாயிருக்‌ 
கஇறதேத? பூனைக்குட்டியாவது, 
பாலைக்‌ கண்டு பயந்தோடுவதா 
வது? எங்கே, கொஞ்சம்‌ பால்‌ 
கொண்டுவா! அதை இப்போதே 
பரீட்சித்துப்‌ பார்த்து விடு 
இறேன்‌!** என்றார்‌ அவர்‌. 

அவ்வாறே பால்‌ கொண்டு 
வரப்பட்டது. அந்தப்‌ பூனைக்‌ 
குட்டியும்‌ பிடித்து வரப்பட்டது. 
அரசரே தன்‌ கையால்‌ பாற்‌ 
கஇண்ணத்தையெடுத்துக்கொண்டு 
போய்ப்பூனைக்குட்டி.யின்‌ எதிரில்‌ 
வைத்தார்‌. 

அந்தப்‌ பாலைக்‌ கண்டதும்‌ 

பூனை எடுத்துவிட்டது ஓட்டம்‌! 

அரசருக்குத்‌ தன்‌ கண்களையே 
நம்ப முடியவில்லை! **சரிதான்‌; 
சில பூனைகள்‌ பசுவின்‌ பாலைக்‌ 
கண்டாலே பயந்தோடி. விடும்‌ 
போலிருக்கிறது!**? என்று அவர்‌ 
தமக்குத்‌ தாமே தீர்மானித்துக்‌ 
கொண்டார்‌. 


இந்தப்‌ பூனைக்குட்டியையும்‌ 
அரசரையும்‌ போலத்தான்‌, நம்‌ 
முடைய. அனுபலங்களிலிருந்து 
நாம்‌ சில **சீரிய உண்மை' 'களை த்‌ 
தெரிந்‌ கொண்டு. விட்டதாக 
எண்ணிக்‌ கொண்டிருக்கிறோம்‌! 


ஞு 


தெனாலிராமன்‌ காய்ச்சிவைத்‌ 
பாலைக்‌ குடித்துச்‌ பட்‌ 
அனுபவத்தின்‌ 
எல்லாப்‌ பாலுமே இப்படி 
தான்‌ நெருப்புக்‌ குழம்பாயிரு 
கும்‌ என்று திண்ணமாய்த்‌ தீர்‌ 
மானித்துவிட்டது அந்தப்‌ பூனைக்‌ 
குட்டி. இந்தத்‌ தவரான கருத்துத்‌ 
தான்‌, அதன்‌ தூய அறிவை 
மறைத்து நிற்கும்‌ மாசு என்று 
சொல்லப்படுவது! 


காரணமரக, த] 


அதே போல, அந்தப்‌ பூனையின்‌ 
செய்கையைப்‌ பார்த்து விட்டு, 
பசுவின்‌ பாலைக்‌ கண்டாலே 
பயந்தோடுவது சில பூனைகளின்‌ 
இயல்பு போலும்‌!” என்று 
முடிவு கட்டிவிட்டார்‌ அரசர்‌. 
எவ்வளவு தப்பான முடிபு! இந்த 
முடிபுதான்‌ அவருடைய தூய 
அறிவை மறைத்து நிற்கும்‌ மாசு 
எனப்படுவது! 


அனுபவசாலிகள்‌ 
அறநிவாளிகளா? 


பூனைக்குட்டியும்‌ சரியே, அரச 
ரும்‌ சரியே, இத்தகைய தவரான 
கருத்துக்களைக்‌ கொள்வதற்குக்‌ 
காரணம்‌, அவர்களுடைய 
சொத்த அனுபவங்களேயல்லவா? 


அனுபவங்களாலேயே ஒரு மனி 
தன்‌ அறிவாளியாகிறான்‌ என்று 
பொதுவாகக்‌ கருதப்படுகிறது, 
அதனால்தான்‌ எந்த விஷயத்‌ 
திலும்‌ அனுபவசாலிகளுக்கு நாம்‌ 
அதிக மதிப்பளிக்கிறோம்‌. வய 
தில்‌ முதிய பெரியவர்களுக்கு. 
மதிக்களிக்கப்படுவதும்‌, அவர்‌: 
களது அனுபவத்தின்பொருட்டே 
யென்பதில்‌ ஐயமில்லை. 
இந்தப்‌ பூனைக்குட்டியை 
அரசரையும்‌ பார்க்கும்போது, 
மனிதன்‌ தன்னுடைய அனுப 
வங்களுக்கு மாவை, மதிப்பு 
வைப்பது அறிவுடைமைதானா.. 
என்று சந்தேகிக்கத்‌ தோன்று. 
கிறது அல்லவா? பு 


கணவன்‌ மனைவியர்‌ 
எப்படி 


வாழ வேண்டும்‌? 





மகான்‌ காந்தியடிகள்‌ 


உண்மையான அலங்காரம்‌ என்‌ 
பது, உடம்பு முழுவதும்‌ உலோ 
குத்தையும்‌ கற்களையும்‌ சுமந்து 
கொண்டிருப்பது. அல்ல, இருத 
யத்தைச்‌ சுத்தப்படுத்தி ஆத்மா 
வின்‌ அழகைப்‌ பெருக்கிக்‌ கொள்‌ 
வதேயாகும்‌. என்பதைப்‌ பெண்‌ 
கள்‌ உணர வேண்டும்‌! 

பெண்ணானவள்‌ ஆடவனோடு 
சரிசமமான பங்காளியாக விளங்க 
வேண்டுமென்றால்‌, அவள்‌ தன்‌ 
கணவன்‌ உட்பட ஆடவர்‌ அனை 


வரின்‌ கண்களுக்காகத்‌ - தன்னை 
அலங்கரித்துக்‌ கொள்வதைப்‌ 
புறக்கணித்துவிட வேண்டும்‌. 


சிதை தன்‌ உடற்‌ சவர்ச்சிகளின்‌ 
மூலம்‌ ராமனைத்‌ திருப்திப்‌ படுத்‌ 
துவதற்காக, ஒரு கணமேனும்‌ 
வீணாக்கியிருப்பாளா என்பதை 
கற்பனை செய்து கூடப்‌ பார்க்க 
முடியாது. ப 


தற்கால நாகரிக நங்கையோ, 
மழை வெயில்‌ காற்று முதலான 
வற்றிலிருந்து தன்னைக்‌ காத்துக்‌ 
கொள்வதற்காக ஆடைகளை 
அணிவதில்லை; பார்ப்பவரின்‌ கவ 
னத்தைத்‌ தன்‌ வசம்‌ கவர்ந்திழுப்‌ 
பதற்காக ௮ணிகிருள்‌. 

சென்னையைப்‌ போன்ற உஷ்ண 
மான பிரதேசத்தில்‌, பட்டாடை 
யைப்போன்ற ஆரோக்கியக்‌ 
குறைவான ஆடை வேறெது 
மில்லை. 


மனம்‌ வாக்கு செயல்‌ அனைத்தி 
லும்‌ கணவன்‌ மனைவியராகிய 
உங்களிடம்‌ பரிபூரணமான ஒற்‌ 
றுமை நிலவட்டும்‌. ஒருவரிட 
மிருந்து ஒருவர்‌ மறைக்கும்படி. 
யான எந்த இரகசியமும்‌ உங்களி 
டம்‌ இராதிருக்கட்டும்‌. நீங்களிரு 
வரும்‌ ஒருவராகவே ஆஃஒவிடுங்‌ 
கள்‌, 


கணவன்‌ மனைவியர்‌ இருவரும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ எஜமானராக 
வும்‌, பரஸ்பரம்‌ கூட்டாளிகளாக 
வும்‌, வாழ்க்கையின்‌ காரியங்களை 
யும்‌ கடமைகளையும்‌ திறை 
வேற்றுவதில்‌ பரஸ்பரம்‌ ஓத்து 
ழைக்கும்‌ துணைவர்களாகவும்‌ 
விளங்குதல்‌ வேண்டும்‌. 


கணவனும்‌ மனைவியும்‌ பரஸ்பர 
நன்மை தமைகளுக்குச்‌ சரிசம 
மான பங்காளிகள்‌ என்பதைவிட, 
தெளிவான விஷயம்‌ வேறு.என்ன 


இருக்கிறது! 


இலட்சிய மனைவியாக 
யையும்‌, இலட்சியக்‌ கணவனாக 
இராமனையும்‌ நான்‌ கருதி வரு 
இறேன்‌. ஆனால்‌ ராமனுக்குச்‌ 
சதை அடிமையாகவோ, அல்லது 
இருவரும்‌ ஒருவருக்கொருவார்‌ 
அடிமையாகவோ வாழ்க்கை 
நடத்தியதில்லை! 


கணவன்‌ மனைவியர்‌ ஒருவருக்‌ 
கொருவர்‌ ஆற்ற வேண்டிய கட 
மைகளும்‌, உலகிற்கு ஆற்றவேண்‌ 
டிய கடமைகளும்‌, ஒரே மாதிரி 
யானதாகவும்‌, பரஸ்பர உற்சாக 
முள்ளதாகவும்‌ இருக்க வேண்டும்‌ 


குடும்பத்திற்குத்‌ தேவையான 

தைச்‌ சம்பாதிப்பது கணவனு 
டைய வேலையாக இருப்பது 
போலவே, குடும்பத்தை நிர்வூப்‌ 
பதும்‌ சமைப்பதும்‌ மனைவியினு 
டைய வேலையாகும்‌! 


பெரும்பாலான மனைவியர்‌ தங்‌ 
கள்‌ புருஷர்கள்‌ செய்யும்‌ காரியங்‌ 
களில்‌ தாங்களாகவே அக்கறை 
செலுத்துவதில்லை. இதுதான்‌ 


வருத்தப்படக்‌ கூடிய விஷய 
மாகும்‌. 
கணவன்மாரை நல்லவித 


மாகத்‌ திருத்துவதற்கு அவர்கள்‌ 
'து எவ்வளவு செல்வாக்கைப்‌ 
பிரயோகிக்க முடியும்‌ என்பதை, 
மங்கையார்‌ ன்னும்‌ தெரிந்து 
கொள்ளவில்லை. தங்களை அறியா 
மமேயே அந்தச்‌ செல்வாக்கைப்‌ 
பெண்கள்‌ செலுத்தி வருகிருர்கள்‌ 
என்பது உண்மைதான்‌ என்றா 
லும்‌, அது போதாது! தங்களிடம்‌ 
அத்தகைய. செல்வாக்கு இருக்‌ 
கறதென்பதைப்‌ பெண்கள்‌ மன 
தார உணர வேண்டும்‌. அந்த 
உணர்வானது, . பெண்களுக்குப்‌ 
பலத்தைக்‌ கொடுத்து, தங்கள்‌ 
வாழ்க்கைத்‌ துணைவர்களை எப்‌ 
படிக்‌ கையாளவேண்டும்‌ என்ப 


தற்கு வழியையும்‌ காட்டும்‌, 


சிதை 





இளைஞர்களே, மணப்‌ பெண்‌ 
களை விடச்‌ சிறந்த அறிவும்‌ வள... 
மான உணர்ச்சிகளும்‌ உங்களுக்‌ 
நற்பேறுகளாய்‌ வாய்திரு 
மானால்‌, அவற்றையெல்லாம்‌ ௨ 
கள்‌ மனைவியருக்கு ஊட்டி வ 
ருங்கள்‌. அவர்களுக்கு உண்‌ 
யான ஆூரியர்களாகவும்‌ வழி 
காட்டிகளாகவும்‌ விளங்கி, அவர்‌ 
களுக்கு உதவீ செய்யுங்கள்‌; வ, 
காட்டுங்கள்‌. ஆனால்‌ ஒருபோது 
அவர்களைத்‌ தவறான வழிகளில்‌ 
செலுத்தாதீர்கள்‌! | 

இருமணம்‌ என்பது ஒரு புனித 
மான சடங்குதான்‌; ஒரு புனம்‌ 
ஜன்மந்தான்‌! 






உண்மையான திருமணம்‌ என்‌ 
பது, வெறும்‌ உடல்களின்‌ சேர்க்‌ 


கையை (மட்டும்‌ குறிப்பதல்ல. 
ஆத்மாக்களின்‌ பிணைப்பையும்‌ 
குறிப்பதாகும்‌. 


மணவாழ்க்கை என்பது இகத்‌ 
திலும்‌ பரத்திலும்‌ பரஸ்பர நன்‌ 
மையை உயர்த்திப்‌ பெருக்குவ 
தற்குத்தான்‌ ஏற்பட்டிருக்கிறது. 
மனித சமுதாயத்திற்குத்‌, 
தொண்டு செய்யவும்‌ அது ஏற்பட்‌ 
டிருக்கிறது. 


மணம்‌ என்பது மணமக்களின்‌ 
எதிர்கால நன்மையைப்‌ பெரிதும்‌ 
பாதிக்கிற காரியம்‌. 3 


பரஸ்பரம்‌ மனம்‌ பொருந்திய 
அன்பும்‌ ஒற்றுமையுமே, திரு. 
மணம்‌ நடப்பதற்குரிய சரியான; 
நிபந்தனைகளாகும்‌. , 
உற்ற நண்பந்சளா மின்ன] 
சமமானவர்களாகவும்‌,” “ நீங்கள்‌ 
திருமணத்தில்‌ பிணைக்கப்படுகிறீர்‌ 
கள்‌. த ப என 


ககக து பக வர்க்‌ | 


| விகவவைைைவைகைகைககைதைவ்‌வைவைவையமைவைகைகவைவைவைகைகைகைவைகைவைைகைகவைவைவைக ைகைகைககை கலைகளை, "வைனை. 


உ 


திருச்சிற்றம்பலம்‌ 
*.... இருமகளெம்‌ பெருமாட்டி ம௫ழும்‌ வண்ணச்‌ 
செழுங்கனியே ! கொழும்பாகே ! தேனே ! தெய்வத்‌ 
தருமகனைக்‌ காத்தருளக்‌ கரத்தே வென்றித்‌ 
தனுவெடுத்த வொருமுதலே ! தருமப்‌ பேறே ! 
இருமையுமென்‌ னுளத்தமர்ந்த ராம நாமத்‌ 
தென்னரசே ! யென்னமுதே ! யென்ருயே ! நின்‌ 
மருமலர்ப்பொன்‌ னடிவழுத்துஞ்‌ சிறியேன்‌ அந்தோ 
மனந்தளர்ந்தேன்‌, அறிந்தும்‌ அருள்‌ 
வழங்கிலாயே. 
குலவுபே ரண்டப்‌ பகுதியோ ரனந்த 
கோடிகோ டிகளுமாங்‌ காங்கே 
நிலவிய பிண்டப்‌ பகுஇகள்‌ முழுதும்‌ 
நிகழ்ந்தபற்‌ பலபொருள்‌ இரளும்‌ 
விலகுரு தகத்தும்‌ புறத்துமே லிடத்தும்‌ 
மெய்யறி வானந்தம்‌ விளங்க 
அலகுரு தொழியா ததுவஇல்‌ விளங்கும்‌ 
அருட்பெருஞ்‌ ஜோதஇுயென்‌ னரசே ! 


இருவருட்பா 


0806 40081643 : 


இ இந்தோ ஸ்விஸ்‌ சிந்தடிக்‌ ஜெம்‌ 
மானுபாக்சரிங்‌ கம்பெனி லிமிடெட்‌, 


மெயின்‌ ரோடு, மேட்டுப்பாளையம்‌, கோயமுத்தூர்‌ ஜில்லா. 








தொண்டிற்கு அடுத்த ஸ்தானத்‌ 
தையும்‌, குடும்ப விஷயங்கள்‌ சமூக 
ஈடுபாடுகள்‌ முதலியவற்றிற்கு 
மூன்றாவது ஸ்தானத்தையும்‌, 
காதல்‌ அல்லது பரஸ்பர கவர்ச்சி 
என்பதற்குக்‌ கடைசியான நான்‌ 
காவது ஸ்தானத்தைதயும்‌ 
கொடுக்க வேண்டும்‌! 


இருமணம்‌ என்பது பெற்றோர்‌ 
களால்‌ பணத்திற்காகச்‌ செய்யப்‌ 
படும்‌ ஒரு வியாபார ஏற்பாடு 
என்ற முறை, அடியோடு நீங்க 
வேண்டும்‌! 


தம்பதிகள்‌ தங்களுடைய சேர்க்‌ 
கையை வெறும்‌ கொடுக்கல்‌ வாங்‌ 
கல்‌ மாதிரி நினைத்தார்களாளனால்‌, 
திருமணம்‌ என்பது ஓர்‌ இழிவான 
வியாபாரமாக இருந்துவிடும்‌. 


சதி விரதம்‌ காக்கும்‌ ஒருபெண்‌ 
இருமணத்தைக்‌ கேவலம்‌ மிருக 
இச்சையைத்‌ தீர்த்துக்‌ கொள்ளக்‌ 
கூடிய சாதனமாகக்‌ கரத மாட்‌ 
டாள்‌.. ஆனால்‌ தன்னிடமுள்ள 
தனித்‌ தன்மையைக்‌ கணவனு 
டைய தனித்‌ தன்மையோடு 
இரண்டற : ஒன்று கலந்து, தான்‌ 
என்பதை மறந்து, தன்னலமற்ற 
சேவை புரியும்‌ லட்சியத்திற்குரிய 
சாதனமென்றே கருதுவாள்‌. 


இருமணம்‌ செய்து கொள்வதற்‌ 
குத்‌ தகுந்த காலம்‌ வரும்போது, 
அதாவது உங்களுக்கு ஒரு வாழ்க்‌ 
கைத்‌ துணைவன்‌ இருந்துதான்‌ 
இர வேண்டும்‌ என்ற உணர்ச்சி 
ஏற்படும்போது, ஒருவனுடைய 
அழகற்கோ, பணத்திற்கோ புக 
ழிற்கோ ஏங்கி அழியாமல்‌, நல்‌ 
லொழுக்கத்தை உண்டாக்கக்‌ 
கூடிய ஓப்பற்ற குணங்களெல்‌ 
லாம்‌ படை.த்த ஒருவனையே 
நீங்கள்‌ கணவனாகத்‌ தேடிக்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


தனமான இச்சையைத்‌. 


மி 
திருப்தி செய்து கொள்வதற்‌ 


சு 


பட 


காகவே திருமணம்‌ என்று ப 
வது உங்களுக்கு முன்பு லி. 
யிருந்தால்‌, அந்தப்‌ பாடத்தை 
யெல்லாம்‌ : நீங்கள்‌ ;ம 
விடுங்கள்‌. அது மூட ட்‌ 
யேயாகும்‌. மணச்சடங்குகள்‌ 
அனைத்தும்‌ புனிதமான அக்கினி 
யின்‌ முன்னிலையில்தான்‌ நடை 


பெறுகின்றன. அந்த அக்கினி 
யானது உங்களிடமுள்ள காம 
வெறியை யெல்லாம்‌ சாம்ப 
லாக்கி விடட்டும்‌! ்‌ 

காம ச்சையைக்‌ கட்டுப்‌ 
படுத்தி, (பர்க்‌ நிலையில்‌ டர்‌ 
னதமான வாழ்க்கை நடத்து 


வதே திருமணத்தின்‌ ௮டி.ப்படை 
நோக்கமாகும்‌. ்‌ 


மிருகத்தனமான இச்சையைப்‌ 
பூர்த்தி செய்து கொள்வது ஒன்று 
தான்‌ திருமணத்தின்‌ உயர்ந்த 
நோக்கமும்‌ உபயோகமும்‌ என்று 
கருதி, அத்தகைய ஆசைப்‌ பூர்த்‌. 
இயின்‌ இயற்கையான விளைவைப்‌ 
பற்றிக்‌ கவலையற்றிருந்தால்‌, திரு 
மணமானது தன்‌ புனிதத்‌ தன்‌ 
மையை இழத்துவிடுகிறது. 


குழந்தையை விரும்பாதவன்‌ 
இருமணமே செய்து கொள்ள 
வேண்டியதில்லை. வெறும்‌ காம 
உணர்ச்சியைத்‌ திருப்தி செய்வ 
துற்காகச்‌ செய்து கொள்ளப்‌ 
படும்‌ இருமணமானது. இரு 
மணமே ௮ல்ல. அதுவிபச்சாரமே 
ஆரும்‌. 


சிசுஹத்தி, கர்ப்பச்சிதைவுகள்‌,, 
பால்ய விவாகம்‌ போன்ற காரி 
யங்கள்‌ மிருக வர்க்கத்திடம்‌ 


இல்லை. திருமணத்தை ஓர்‌ புனித 
மான சடங்காகக்‌ கருதும்‌ மனி 
தச்‌ சமுதாயத்தில்தான்‌ அவை 
தன: 


சாபக்கேடாய்‌ 






மதத்தின்‌ அஸ்‌இவாரம்‌ கட்‌ 
பாடேயாகும்‌. . திருமணம்‌ 
பது. ஒரு. கட்டுப்பட. 


44 


வேறல்ல. கட்டுப்பாடு என்ப 
தையே உணராத மனிதனுக்குத்‌ 
தன்னை உணர்தல்‌ என்ற 
வாய்ப்பே இல்லாதுபோய்விடும்‌. 
திருமணம்‌ செய்து கொள்ளக்‌ 
கூடிய வயது எதுவென்று தீர்மா 
னிப்பதானால்‌, இருபதுவயதையே 
நான்‌ குறைந்த அளவு என்று 
தீர்மானிப்பேன்‌. 
பெண்‌ -- மனித 
சிறப்பான பாதி. 
பெண்களை நான்‌ பொறுமை 
யின்‌ வடிவங்களாகப்‌ போற்று 
கிறேன்‌. 


யாகம்‌, துயரம்‌ -- இவற்றின்‌ 
உருவமாகத்தான்‌ பெண்‌ இருந்து 
வருகிறாள்‌ ! 


பெண்களை அகிம்சையின்‌ வடி. 
வம்‌ என்றே எழுதி வந்திருக்‌ 
இறேன்‌. அகிம்சைஎன்றால்‌ அளவு 
கடந்த அன்பு என்று அர்த்தம்‌. 
அளவு கடந்த துன்பத்தைப்‌ 
பொறுத்துக்‌ கொள்ளும்‌ தன்மை 
யைத்தான்‌, அளவு கடந்த அன்‌ 
பெனலாம்‌. மனிதனுக்குத்‌ 
தாயாக விளங்கும்‌ பெண்ணைக்‌ 
துவிர வேறு யாரிடம்‌ அதிகமான 
துன்பங்களைப்‌ ெ பொறுத்துக்‌ 


ஜாதியின்‌ 


கொள்ளும்‌ சக்தியினைக்‌ காண 
முடியும்‌? 
அடிப்பதில்‌ பெண்‌ பலஹீன 


மானவள்‌ என்றால்‌, சூப்புத்தன்‌ 
மையில்‌ அவள்‌ அதிக வலுவு 
டையவள்‌. 


பெண்‌ தன்னைப்‌ பலஹீனமான 
படைப்பு என்றும்‌, மனிதன்‌ 
வைத்து விளையாடுவதற்கு ஒரு 
பொம்மையாகப்‌ பயன்படவே 
தான்‌ தகுதி உள்ளவள்‌ என்றும்‌, 
எண்ணுகிற எண்ணத்தை விட்டு 
விடுவாளேயானால்‌, இந்த உல 
கததைத்‌ தானும்‌ தன்‌ துணைவ 
னும்‌ நன்கு வாழ்வதற்குரிய இட 
மாக: ஆக்கிவிடும்‌ ஆற்றலைப்‌ 


பெற்றுவிடுவாள்‌. அப்படி அவள்‌ 
செய்வாளேயானால்‌, ஆடவர்களை 
நல்ல தந்தையாகவோ, நல்ல 
மகனாகவோ, நல்ல கணவனா 
கவோ அவளால்‌ ஆக்கிவிட 
முடியும்‌! 
பெண்களைப்‌ பலஹீனமான 
வர்க்கம்‌ என்றுசொல்வது பெரும்‌ 
பழியாகும்‌. அது பெண்ணிற்கு 
ஆடவன்‌. இழைக்கும்‌ அநீதி 
யாகும்‌. 
அகிம்சையின்‌ சக்தியைப்‌ 
பெண்கள்‌ உணர்ந்து விடுவார்‌ 
களேயானால்‌, பலஹீனமான 
பெண்‌ வர்க்கம்‌ என்று அழைக்கப்‌ 
படுவதை ஒருபோதும்‌ பெண்கள்‌ 
ஒப்புக்கொள்ள மாட்டார்கள்‌. 


துரதிருஷ்டவசமாகப்‌ பெண்‌ 
ஞ௯ைப்பட்டவள்‌ தன்னிடம்‌ 
ஆணுக்கு மேலாகச்‌ செலுத்தக்‌ 
கூடிய அபாரமான சக்தி இருக்‌ 
கிறதென்பதை உணராமல்‌ 
இருக்கிறாள்‌. 


ஆடவனது வெறும்‌ காமக்கிழத்‌ 
தியாய்‌ இதுவரை இருந்து வந்த 
தையும்‌, இனிமேல்‌ இருக்கக்கூடு 
மென்பதையும்‌, பண்கள்‌ 
மறந்துவிடட்டும்‌. மனிதனுக்குத்‌ 
தாயாகவும்‌,சிருஷ்டிகர்த்தாவாக 
வும்‌, மெளனமான தலைவியாக 
*வும்‌ இருந்துகொண்டு, ஆடவ 
னுக்கு உதவி செய்யும்‌ பெண்‌ 
உன்னத அந்தஸ்தை அடைந்து 
விடுவாள்‌. 


தற்காலப்‌ பெண்‌ சூரத்த: 
னத்தை விரும்புகிறாள்‌. 


இதயத்தைத்‌ தொடும்‌ வண்‌ 


ணம்‌ வேண்டிக்‌ கொள்ளும்‌ 
திறமை, பெண்ணைவிட வேறு 
யாருக்கு அதிகமாய்‌ இருக்க 
முடியும்‌? 


கல்வியறிவு ஆண்களுக்கு எவ்‌ 
வளவு இன்றியமையாததோ, அவ்‌ 
வளவு தூரம்‌ பெண்களுக்கும்‌. 


இன்றியமையாததாகும்‌. ஆனால்‌ 
ஆண்களுக்கும்‌, பெண்களுக்கும்‌ 
கல்வி போதிக்கும்‌ முறையும்‌ ஒரே 
மாதிரி சமமாகத்தான்‌ இருக்க 
வேண்டும்‌ என்கிறஅவசியமில்லை! 
குடும்ப வாழ்க்கை என்பது 
பெண்களுக்கே உரிய வட்டகை 
யாகும்‌. குடும்ப நிர்வாகம்‌, 
குழந்தை வளர்ப்பு, குழந்தை 
களின்‌ படிப்பு முதலான விஷயங்‌ 
களைப்‌ பெண்களுக்கு அதிகமாகப்‌ 
போதிக்க வேண்டும்‌. 
சத்தியாக்கிரக இயக்கத்தைக்‌ 
கண்டு பிடித்ததன்‌ மூலம்‌, பெண்‌ 
கள்‌ இயக்கத்தையும்‌ உதயமாக்கி 


மிச 


விட்டதாக நான்‌ பெருமை 

பாராட்டிக்‌ கொண்டதுண்டு! 
பெண்‌ இனத்தின்மீது எனக்‌ 

மதிப்பு மிகப்‌ 'பெரிய 


குள்ள 
தாகும்‌! 
இளஞர்களே! பெண்‌ குலத்‌ 


இனை மரியாதை செய்யவேண்டு 
மென்கிற மனோவுணர்ச்சி உங்க 
ளிடம்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 
தியாகம்‌, அமைதி, சகிப்புத்‌ 
தன்மை, பணிவு, நம்பிக்கை, 
௮றிவு, ஆகியவற்றின்‌ உருவப்‌ 
பாடாகவே பெண்‌ குலம்‌ இருந்து 
வருகிறது. 
& 





| 


பிரைவேட்‌ 


மதுரை இட்‌ தீ இன்வெஸ்ட்மென்ட்ஸ்‌ 


லிமிடெட்‌., 


(7620 71௦. 5676 ௦1 1969) 
ஓட்டன்‌ சத்திரம்‌ & சின்னமனூர்‌. 





, (வீனஸ்‌ லேபரட்டரீஸ்‌, 


௦கம்‌ 01 1911601018: 
5. கண்ணன்‌, 


சென்னை) 
%. 8. சுப்புராமன்‌, .&., 
5, 5. ஏவசுப்ரமணியம்‌ 
(உமா கார்ப்பரேசன்‌ 
ஓட்டன்‌ சத்திரம்‌ 
%. 5. சூரியவேல்‌ தேவர்‌ 
(டைரக்டர்‌, 14.ம.0.0. பேங்க்‌ 
சின்னமனூர்‌.) 
%. ஜான. ்‌ 
(நிலக்கிழார்‌, தென்காசி) 
&. பாலசுப்ரமணிய தந்திரியார்‌, ்‌ 
(நிலக்கிழார்‌, அழகாபுரம்‌)... [... 
வெயமயல்‌ வவ்வையைவ்பவவையை வை. 





அரஸயாருதார்‌ 
கதர்‌ இருளும்‌ 


கோபுரம்‌ ஸ்தூல லிங்கத்தை 
உணர்த்துகின்றது. உலகம்‌ எங்‌ 


கும்‌ வியாபித்திருக்கின்ற விராட்‌ : 


புருஷனது பாதம்‌ முதல்‌ சிரசு 
வரையுள்ள பாகங்களையும்‌, அவ 
னது இதயத்தில்‌ இறைவன்‌ 
விளங்கும்‌ தன்‌ மையையயும்‌, 
கோயில்கள்‌ நன்றாக விளக்கு 
வன. கோபுர தரிசனம்‌ கடவு 
ள்து பாத தரிசனமாகும்‌. இதனை 
மிரம்ம ரந்திர மத்ய கபால 
.த்வாரம்‌ என்று யோடகள்‌ கூறு 
கின்றனர்‌. 


கொடிமரம்‌, உயிர்கள்‌ தங்கு 
இன்ற சிறையிலிருந்து அவர்களை 
மீட்பதற்குரிய போரின்‌ வெற்‌ 
இச்‌. சின்னமாக விளங்குவது. 
அதனை அடுத்துள்ளது பலிபீடம்‌. 
வமலம்‌ இங்கு அறுபட்ட 
லையைக்‌ காட்டும்‌. அதற்கடுத்‌ 
துள்ள ரிஷபம்‌, ஆணவக்கட்டிலி 
ருந்து விடுபட்ட ஆத்மாவைக்‌ 
குறிக்கும்‌. அந்த ரிஷபம்‌ இறை 
வனை நோக்கியிருக்கும்‌. அதன்‌ 
கருத்தாவது: இறைவனை அணுக 
('ருவதற்குமுன்‌ உலக முகமாகத்‌ 
இரும்பியிருந்த ஆத்மாவானது, 
ஆணவமலத்தினின்று விடுபடு 
இன்ற போது இறைவன்‌ முகமாக 
இருப்பதைக்‌ காட்டும்‌. 


(விக்கிரகம்‌ என்பது கடவுளின்‌ 
இருஉருவமேயாம்‌. ஆலயங்களில்‌ 
காணும்‌ அருள்திரு மேனிகளில்‌ 


முக்கியமானது சிவலிங்கமாகும்‌ . 
சிவபெருமான்‌ எங்கும்‌ வியாபக 
மாய்‌ நிற்பினும்‌, சிவலிங்கத்தின்‌ 
பால்‌ தயிரில்‌ நெய்போல 
விளங்கி நிற்பர்‌. 


சிவம்‌ -- லிங்கம்‌ - சிவலிங்கம்‌. 
சிவம்‌-கடவுள்‌. லிங்கம்‌-௮அடை 
யாளம்‌. கடவுளைக்‌ காட்டும்‌ 
குறி அல்லது அடையாளம்‌ என்‌ 
பது பொருள்‌. 


இந்த அருள்திரு மேனியின்‌ 
அடிப்பாகத்தில்‌, உடுக்கை 
போன்ற பீடம்‌ ஒன்று காணப்‌ 
படும்‌. இதற்கு ஆவுடையென்று 
பெயர்‌. இதன்மேல்‌ உருண்டு 
நீண்ட முனையற்ற தண்டொன்று 
காணப்படும்‌. இதற்குப்‌ பாணம்‌ 
* அல்லது இலிங்கம்‌ என்று பெயர்‌. 
இவற்றுடன்‌, ஆவுடையின்‌ மேல்‌ 
பாகத்தில்‌ ஒரு பக்கமாகக்‌ கோமு 
கம்‌ ஒன்றுங்‌ காணப்படும்‌. 


சிவலிங்க உருவம்‌ எதை 
உணர்த்துகின்றது எனின்‌, சிவ 
எனமக ஒரு ரூபமாக அமைந்‌ '। 

ருந்தாலும்‌, அது ம 
மேனிகளைப்‌ ட அப திர்‌ அப 
ரூபத்தோடு.அமைந்திருக்கவில்லை. , 
அரூபியாகிய இறைவன்‌, மற்‌ 
றைய ரூபங்களெல்லாம்‌ தோன்‌ 
றுவதற்கும்‌, இறுதியில்‌ எல்லாம்‌ 
தன்னுள்‌ லயமாவதற்குமாக ஒரு 
திருவுருவத்தைக்‌ கொள்ள வேண்‌ 


டியவனாகஇிரான்‌. அவ்வாறு அவன்‌ 
கொண்ட ரூபாரூபமாகிய சதா 
சிவமே சிவலிங்கமாம்‌. 


சிவலிங்கத்தின்‌ முன்பாகக்‌ 
காணப்படும்‌ நந்தி அல்லது காளை 
மாடு உணர்த்துவதாவது: மாடு 
என்பது சாஸ்திரங்களில்‌ தரும 
தேவதை எடுக்கும்‌ ரூபம்‌. ஆத 
லால்‌, மாடு தர்மத்தை உணர்த்‌ 
தும்‌. நந்தி என்பதற்கு ஆனந்‌இப்‌ 
பது என்றும்‌ பொருள்‌ உண்டு. 
அதன்‌ வெண்மை நிறம்‌ சாத்வி 
கத்தையும்‌, அதன்‌ கால்கள்‌ 
பரம்பொருளாகிய இலிங்கத்தினி 
டம்‌ கொண்டு சேர்க்கும்‌ சற்‌ 
குணங்களாகிய சமம்‌, விசாரம்‌, 
சந்தோஷம்‌, சாது சங்கம்‌ ஆகிய 
நான்கு ஆத்ம குணங்களையும்‌ 
உணர்த்தும்‌. 


**விநாயகர்‌”* என்ற பதத்தின்‌ 
பொருள்‌, தமக்குமேல்‌ நாயகர்‌ 
அற்றவர்‌, ஒப்புயர்வற்றவர்‌ என்‌ 
பதாம்‌. 

விநாயகர்‌ இிருவுருவத்தின்‌ 
அமைப்பு: யானை முகம்‌, ஒடிந்த 
கொம்பு, பருத்த தொந்தி, 
இடது கையில்‌ மோதகம்‌, மூஷிக 
வாகனம்‌ இவற்றுடன்‌ இருக்கும்‌ 
கோலத்தோடு விளங்குவதாகும்‌. 
இவர்‌ பரமசிவன்றன்‌ மூத்த 
குமாரர்‌ என்பது: எல்லாம்வல்ல” 
பரம்பொருளாகிய கடவுளிட 
மிருந்து, முதலாவது உண்டாகிய 
படைப்பு ஓம்‌” எனும்‌ பிரணவ 
நாதமேயாகும்‌. அந்த ஓம்‌ எனும்‌ 
| வலி வரிவடிவமே விநாயக 


ன்‌ திருவுருவமாம்‌. 


இறைவனிடமிருந்து முதற்‌ 
கண்‌ தோன்றியது ஓங்காரப்‌ 
பிரணவமே ஆகையால்‌, இவர்‌ 
**பிரணவ கணபதி!” * என்றும்‌, 
**ஓங்கார ரூபன்‌?” . என்றும்‌, 
பரமசவனது மூத்த ம்ம்‌ 
தும்‌ அழைக்குப்படுகிருர்‌. 
னும்‌, ஓங்கார,த்திற்கு இடப்புறம்‌ 


இன்‌ 


சதித்‌ 


கி 
மட்டும்‌ ஒரு கோடு, உண்டு... 
அக்கர கோடு இல்லை. விநாய 
கப்‌ பெருமானுக்கு இடஙய்புறம்‌ 
மட்டும்‌ கொம்பு உண்டு: வலப்‌ 
புறம்‌ இல்லை.. ஆகவே, விநாயகப்‌ 
பெருமான்‌ பிரணவ ரூபி என்பது 
விளங்கும்‌. 


விநாயகப்‌ பெருமானது. திரு. 
மேனி அமைப்புக்கு, வேறு வகை 


யாகத்‌ தத்துவம்‌ கூறுவதும்‌ 
உண்டு. யானைகளில்‌ ஆண்‌ 
யானைக்குக்‌ கொம்பு ண்டு, 
பெண்‌ யானைக்குக்‌ கொம்பு 


இல்லை. விநாயகப்‌ பெருமானது 
இருமுகத்தில்‌ ஒரு பாற்‌ கொம்பு 
இருத்தலின்‌ ஆண்‌ என்போமா 
யின்‌, ஒரு பாற்‌ கொம்பு இல்லை. 
ஒரு பாற்‌ கொம்பு இல்லாதிருத்‌ 
தலின்‌ பெண்‌ என்போமாயின்‌, 
ஒருபாற்‌ கொம்பு இருக்கிறது. 
ஆகவே, அவரை அண்‌ என்றும்‌ 
சொல்ல முடியாது, பெண்‌ என்‌ 
றும்‌ சொல்ல முடியாது. 


அன்றியும்‌, தலை யானைத்தலையா 
யிருத்தலின்‌ அஃ றிணையா ம்‌, 
உடம்பு பூத சரீரமாக இருத்த 
லின்‌ உயர்‌ உயர்திணையாம்‌. 
ஆகவே, அப்பெருமானை உயர்‌ 
'தஇணையென்றும்‌ சொல்ல மூடி 
யாது. அஃறிணையென்றும்‌ 
சொல்ல முடியாது. இவற்றால்‌, 
கடவுள்‌ இணை, .பால்‌ . என்னும்‌ 
பிரிவுகளுக்கு அப்பாற்பட்ட 
வனென்னும்‌ தத்துவம்‌ விளங்கு 
வதை நாம்‌ அறிகிறோம்‌. 


மேலும்‌, உலகத்தில்‌ யானை. 
யைக்‌ கட்டும்‌ கயிறும்‌, யானையை . 
அடக்கும்‌ அங்குசமும்‌, பாகனி ம்‌ 
படத்திலே யிருக்கும்‌... ஆனால்‌! 
இங்கே பாசமும்‌, அங்குசமும்‌ 
யானைமுகப்‌ பெருமானிடம்‌ இரு; | 
இன்றன. இதனால்‌, ஏனை யானை 
களே பாசத்தாற்‌ கட்டி அங்கு 
சத்தால்‌ அடக்கப்படும்‌. 
அனி 






யாசத்தால்கட்டுவ, 2 இயலாது, 
அங்குசத்தால்‌ அடக்குவதுமிய 
லாது என்னும்‌ தத்துவம்‌ விளங்கு 
கின்றது. 


விநாயகர்‌ சந்நிதியில்‌ எப்படி 
வணங்குதல்‌ வேண்டுமென்பது: 
வலக்கையை இடக்கையின்‌ முன்‌ 
வைத்து, வலக்கையால்‌ இடப்‌ 
புறத்திலும்‌, இடக்கையால்‌ வலப்‌ 
புறத்திலும்‌, மண்டையில்‌ மூன்று 
மூறை குட்டுக்களிட்டு, வலக்கை 
யால்‌ இடக்காதையும்‌, இடக்‌ 
கையால்‌ வலக்காதையும்‌ பிடித்‌ 
தத்காண்டு, மூன்று முறை 

'தாப்புக்கரணமிட்டு, விநாயகா 
தோத்திரம்‌ கூறி வணங்குதல்‌ 
வேண்டும்‌. 

ஏன்‌ இவரை இவ்வாறு 
வணங்குதல்‌ வேண்டும்‌ என்பது: 





குற்றவாளி தான்‌ செய்த 
குற்றத்திற்குத தண்டனை தானே 


விதித்துத்‌ தானே அனுபவித்தல்‌ 
போல; 


கடவுளின்‌ சமீபத்தில்‌ செல்லு 
வதற்குத்‌ தகுதியில்லாதபடி குற்‌ 
றஙகள்‌ நிறைந்த மக்கள்‌, தாம்‌ 
செய்த குற்றத்திற்குத்‌ தாமே 
தண்டனைகள்‌ செய்து அனு 
பவிக்க மேற்கூறியவாறு செய்து, 
**இனிமேல்‌ அவ்விதக்குற்றங்கள்‌ 
செய்ய மாட்டோம்‌”” என உறுதி 
செய்து கொள்ளுகிருர்கள்‌. எந்‌ 
தக்‌ காரியங்களைத்‌ தொடங்கும்‌ 
போதும்‌ விக்கினங்கள்‌ ஏற்படு 
மானால்‌, விக்கினங்களை நீக்கி 
யருள. வேண்டுமெனவும்‌ விதாய 

கரை வணங்குகிருர்கள்‌. 
௫ 





நறுமணம்‌ கமழுவது 






ண்‌ 





தூக்கங்‌ கெடுத்தான்‌ சுகங்கொடுத்தா ளென்னுளத்தே 
ஏக்கந்‌ தவிர்த்தா னிருளறுத்தான்‌--ஆக்கமிகத்‌ 
தந்தா னெனையீன்ற தந்தையே யென்றழைக்க 
வந் தானென்‌ ளப்பன்‌ மஒழ்ந்து. 


-இருவருட்பா. 


8. 





புத்தர்‌ ப 
பொன்மொழிகள்‌ 






மணா 
[ர்‌ 


ஸ௯, 








பிறரைக்கஷ்டப்படுத்தித்தான்‌ 
சுகமடைய விரும்புகிறவன்‌, 
துவேஷ விலங்குகளில்‌ சிக்குண்டு 
அவற்றிலிருந்து விடுதலை பெற 
முடியாதவனாக விடுகிறான்‌! ய்‌ 


சுகமாய்‌ வாழ விரும்பும்‌ ஜீவன்‌ 
களை எவனாவது தன்‌ சுகத்தை 
நாடித்‌ தண்டித்து வதைப்பானே 
யாகில்‌, சாவிற்குப்‌ பிறகு அவன்‌ 
நலம்‌ பெறுவதில்லை! 


எவனும்‌ பிறரைத்‌ தூய்மை 
யாக்குவதில்லை! சுத்தமும்‌ அசுத்த 
மும்‌ அவனவன்‌ செயலே! 

சுயநலத்தினால்‌ தான்‌ ஜனங்கள்‌ 
துக்கப்படுகிறார்கள்‌. 

இலையுதிர்காலத்திய தாமரைப்‌ 
பூவைப்‌ பறிப்பதுபோல, உன்னு 
டைய சுயநலப்‌ பற்றுதலை உன்‌ 


வ 04 
கையாலேயே அறுத்தெறி) [| 
விடு, சாந்தி வழியைப்‌ போற்றி 
நடப்பாயாக'. சப்ப ம்க்‌ 

இமை தரும்‌ இச்செயல்கள்‌ புரி: . 
வது மிகவும்‌ சுலபம்‌; சிலு 
தரும்‌ நற்‌ செயல்கள்‌ , புரிவது 
தான்‌ மிகவும்‌ கஷ்டம்‌! 
ஆசை, துவேஷம்‌, பிரமை, 
அச்சம்‌ -- இந்நான்கின்‌ மூலமா 
கத்‌ தவறான வழியில்‌ சென்று 
மனிதன்‌ தீச்செயல்கள்‌ புரிகிறான்‌. 


ட்டாள்‌, தன்‌ தவறை ௮ 
ப்யல்‌ இய காரியங்களைச்‌ ள்‌ 
இரான்‌. நெருப்பைப்‌ போன்ற 
சொந்தச்‌ செயல்களாலேயே. 
வெந்தொழிகிறுன்‌. 

தீய காரியத்தைச்‌ செய்யாமல்‌. 
விடுவதே நல்லது; ஏனெனில்‌, 
அதற்காகப்‌ பின்னால்‌ ஒருவன்‌ 
வருந்த நேரிடும்‌! நல்ல காரியத்‌ 
தைச்‌ செய்வதே நல்லது. ஏனெ 
னில்‌ அதற்காகப்‌ பின்னால்‌ அவன்‌ 
வருந்துவதில்லை. 

(தீச்செயல்‌ புிபவன்‌ இந்த உல 
கில்‌ புலம்புகிறான்‌; மறுமையிலும்‌ 
புலம்புகிறான்‌. இம்மை மறுமை 
எனும்‌ இரண்டிலுமே அவனுக்‌ 
குத்‌ துயரமே, அவன்‌ தன்‌ சொந்‌ 
தச்‌. செயலின்‌ தீய விளைவைக்‌ 
காணும்போது புலம்பித்‌ துன்புறு 
கிறான்‌. ்‌ 

நற்காரியம்‌ செய்வதில்‌ தாம 
தித்தால்‌, மனமானது தீய வழி 
யில்‌ திளைக்கத்‌ தொடங்கிவிடும்‌. 

ரே புஷ்பக்‌ குவியலிலி 
எட்ககிர்பயே மாலைக ல்‌ 
தொடுத்துவிட மூடியும்‌. அதைப்‌ 
போலவே, அநித்தியமான்‌ ர 

ன்‌ தன்னுடைய ர வி. 
பிலேயே எத்தனையே. கம்ம ॥ 
நற்காரியங்களை பெல்லாம்‌. 
சாதித்துவிட முடியும்‌. ; 
கள்‌ அருந்துவது: அகாலவேளை.. 
களில்‌ தெருக்களில்‌ தி 


அடிக்கடி ' இருவிழாப்‌ பண்டிகை. 
களில்‌ அிப்தின்துப கண்ல 


பழகுவது; . தியவர்களோடு - 





(ச்‌ பட 2 
தோ மை க்கில்‌: 
பறித்தன மூழ்கு டல்‌ 
இவை!ஆறும்‌ செல்வத்தை விழுங்‌ 
கும்‌ ஆறு வாசல்கள்‌. 
எங்களுடையது என்று சொல்‌ 
லிக்கொள்ள எதுவுமில்லாத நாம்‌ 
ஆனந்தமாக வாழ்கிறோம்‌. 

“என்‌ குழந்தைகள்‌, என்‌ 
பணம்‌” என்ற எண்ணத்தினால்‌ 
முட்டாள்‌ துக்கப்படுகிறான்‌. 
அவனே அவனுக்குச்‌. சொந்த 
மில்லை! குழந்தைகளும்‌ பணமும்‌ 


சோம்‌ 


அவனுக்கு எப்படிச்‌ சொந்த 
மாகும்‌? 
சோம்பேறி, “இப்போது அதி 


கக்‌ குளிர்‌! என்பான்‌; ஒரு வேலை 
ம்‌ செய்யமாட்டான்‌! *இப்‌ 
பாது அதிக உஷ்ணம்‌!' என்‌ 
பான்‌; ஒரு வேலையும்‌ செய்ய 
மாட்டான்‌. *இப்போது அதி 
காலை!” என்பான்‌; ஒரு வேலையும்‌ 
செய்ய மாட்டான்‌. 'இப்போது 
அகாலம்‌!* என்பான்‌; ஒரு வேலை 
யும்‌. செய்யமாட்டான. இப்‌ 
போது எனக்கு அதிகப்‌ பசி/* 
என்பான்‌; ஒரு வேலையும்‌ செய்ய 
மாட்டான்‌! *இப்போது என்‌ 
வயிறு சுனத்துவிட்டது!” என்‌ 
யான்‌. ஒரு வேலையும்‌ செய்ய 
மாட்டான்‌. இவ்வாறு வாழ்நா 
ளெல்லாம்‌. சோம்பேறி வேலை 
செய்யாமலிருக்கச்‌ சாக்குப்‌ 
போக்கு தேடிக்கொண்டேயிருப்‌ 
பான்‌! 
எவன்‌ விழித்தெழ வேண்டிய 
நேரத்தில்‌ அழிக்கச்‌ கொள்ளா 
மல்‌ இருக்கிருனோ, எவன்‌ இள 
தல பலமும்‌ வாய்ந்தவனாக 
அடக்கம்‌ சோம்பிக்‌ கிடக்க 
லே எவனுடைய கருத்தும்‌ 
சிந்தனையும்‌ பலஹீனமாக ருக்கி 
றதோ, அந்த மந்த புத்திக்கார 


மனை: சோம்பேறி ' ஒருபோதும்‌ 


அது வெம்‌ 

ப்தி 
அறிவு. மார்க்கத்தை த்க்‌ கண்ட 
முடியாது. த பல்‌. 

ரட்ட வனிஷ்கு 2 தல தபால்கள்‌ 
யும்‌, தவறுகளையும்‌, பாவங்களை 
யும்‌ சுவனித்துப்‌ பார்க்க வேண்டி 
யதில்லை; ஞானியானவன்‌ தன்னு 
டைய சொந்தத்‌ தவறுகளையும்‌ 
கெட்ட செயல்களையும்‌ கவனித்‌ 
துப்‌ பார்க்கவேண்டும்‌. 


ஆசைகளின்‌ பிரகாரம்‌ அனு 
பவித்துத்‌ திரிவது அற்பம்‌. என்ப 
தையும்‌, அதன்‌ பின்‌ விளைவு துய 
ரம்‌ என்பதையும்‌ அறிந்தவனே 
ஞானி. 
ஞானமில்லாதவனுக்கு தியான 


மில்லை; தியானமில்லாதவனுக்கு 


ஞானமில்லை. 


புஷ்பத்தில்‌ தேன்‌. சேகரிக்கும்‌ 
வண்டு, புஷ்பத்திற்குச்‌. சேத 
மில்லாமலும்‌, அதன்‌ வர்ண 
துக்கோ வாசனைக்கோ பங்கமில்‌ 
லாமலும்‌, தேனை மட்டும்‌ பெற்‌ 
றுச்‌ செல்கிறது. அதுபோல்‌ 
ஞானி ஒருவன்‌ தன்‌ கிராமத்தில்‌ 
வாழ்வானாக! 

ஜீவ வதை செய்பவன்‌, புளுகு 
பவன்‌, பிறர்‌ பொருளைக்‌ .கவரு 
பவன்‌, பிறர்‌ மனைவியை இச்சிப்‌ 
பவன்‌, போதையேற்றும்‌. மது. 
பானங்களை அருத்துபவன்‌.- 
"இவர்கள்‌ இந்த உலதில்‌ தங்களு 
டைய மூலவேர்களைத்‌ தாங்களே 
கல்லி யெறிகிறார்கள்‌. 


உடம்பு உண்மையானதென்ற. 
எண்ணம்‌; சந்தேகம்‌; பயன்‌ :௧௬ 
திச்‌ செய்யும்‌ விரதங்கள்‌; புல 
னிச்சைகளான காமம்‌; கோபம்‌: 


இவ்வைத்தும்‌ஐந்துதளைகளாகும்‌. 
கர்வம்‌; தற்பு: புகழ்ச்சி; அறி 


யாமை இவைகளைப்‌ போக்குவது 
தான்‌ விசுத்தி மார்க்கம்‌: 





சோடு, சென்னை-1. அ 





ம்‌: இராம, மணிமேகலை, 4. தணி, 
பண்டுவம்‌ அ ட்தவரு ச்‌ வ்ஷோ ண 
பம்சனடிம பிரஸ்‌, ௮1: -பனண்மைண்ச்‌, தியா. 


த்க்‌ ரா 


கராயககர்‌, ளை-17...... 











தமிழ்மாதம்‌ முதல்நாள்‌ தோறும்‌ வெளிவருகிறது 


௧௨௧௨௩௦௨௦௦௦௦௦௦௧௦௦௦௦32௦௦௦2௦௦226௦௦௦௦௦௦௦௦௦ 22222222௩௦22205. 


அன்பார்ந்த வாசகர்களுக்கு 


வாழ்க்கையில்‌ உங்களுக்கு அவ்வப்போது ஏற்படக்‌ கூடிய 
சிக்கல்களையும்‌ பிரச்னைகளையும்‌, சுருக்கமாக -- ஆனால்‌ தெளி 
வாக, எழுதியனுப்புங்கள்‌. அவற்றிலிருந்து நீங்கள்‌ விடு 
படு, நற்கு உரிய ஆத்மிக -- தார்மி£ -- சமய ரீதியான ஆலா 
சனைகளை, **அருள்‌ *? பத்திரிகையில்‌ வெளியிடுகிறோம்‌. 

உங்கள்‌ ஊரையோ பேரையோ நீங்கள்‌ எங்களுக்குத்‌ தெரி 
விக்கவேண்டிய அவயம்‌ இல்லை. கையெழுத்துக்‌ கூடப்‌ போடா 
மல்‌, வெறும்‌ விஷயத்தை மட்டும்‌ ஒரு,கடி.தத்தில்‌ எழுதியனுப்பி 
னால்‌ போதும்‌. உங்கள்‌ ஊரையும்‌ பேரையும்‌ நீங்கள்‌ குறிப்‌ 
பிட்டு. எழுதினால்‌ கூட, அவ ற்றை நாங்கள்‌ வெளியிட 
மாட்டோம்‌. 


-- ஆசிரியர்‌ 


6௦௨௦௨௧௧௧௧௨ 22252222225232222222222625565262 666௦௦௦௦௦௦௮ 


அருள்‌ 8 ஆண்டுச்‌ செப்டம்பர்‌ 
கருணை 12 சந்தா 15-9-69 
புரட்டாசி, செளமிய ரூ. 98-60 விலை ; ற்வல்‌-. 


சந்தா அனுப்ப வேண்டிய முகவரி : நிர்வா, அருள்‌. ன்‌ 


4, தணிகாசலம்‌ செட்டிதெரு, தியாகராயநகர்‌, சென்னை-1 7; 


ர்‌ 


ளி 
ர்‌ 
1] 
( 





ஆத்ம வித்யா பூஷணம்‌ 
ஜகத௪ சாஸ்திரிகள்‌ 


ட்ஜன வங்க நாவலாசிரிய 
ராகிய சரத்‌ சந்திரரிடம்‌ போய்‌, 
**உங்களுடைய நாவல்கள்‌ ரவீந்‌ 
இிரநாத்‌ தாகூருடைய நாவல்‌ 
களைக்‌. காட்டிலும்‌ சுவையாக 
இருக்கின்றன”? என்று சொன்‌ 
னார்களாம்‌ சில ரசிகர்சள்‌. 


சரத்‌ சந்திரர்‌ சற்று மெளன 
மாய்‌ இருந்துவிட்டு, “*உண்மை 
தான்‌. நான்‌ உங்களைப்‌ போன்ற 
ரசிகர்களுக்காக எழுதுகிறேன்‌. 
ரவீந்திரர்‌ என்னைப்‌ போன்ற 
நாவலாூரியர்களுக்காக எழுது 
கிறார்‌!” என்று பதில்‌ ௮ளித்தா 
ராம்‌. 


நாவலாசிரியார்களில்‌ மட்டு 
மல்ல; ஒவ்வொரு துறையிலுமே 
இப்படி இரு வகையினர்‌ இருக்‌ 
கிறார்கள்‌. எடுத்துக்‌ காட்டாக, 
உலகல்‌ உள்ள பல விஞ்ஞானி 
கள்‌ முதல்‌ வகையைச்‌ சேர்ந்த 
வர்கள்‌. * ஐன்ஸ்டீன்‌ போன்ற 
சில விஞ்ஞானிகள்‌ இரண்டா 
வது வகையைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 
அதாவது, அவர்கள்‌ சாதாரண 
விஞ்ஞானிகள்‌ அல்ல. விஞ்ஞானி 
களுக்கும்‌ விஞ்ஞானிகளாய்‌ 
விளங்குபவர்கள்‌, 


௮தே போல்‌, வேத சாஸ்திரங்‌ 
களைக்‌ கற்று அறிந்த பண்டிதர்‌ 
களிலும்‌ இருவகையினர்‌ உண்டு. 
தம்முடைய எழுத்துக்களாலும்‌ 
உபந்யாசங்களாலும்‌, சாஸ்திரங்‌ 
களின்‌ சாரமான விஷயங்களை 
மக்களுக்கு விளக்கிக்‌ கூறுபவார்‌ 
கள்‌, முதல்‌ வகையைச்‌ சேர்ந்த 
வர்கள்‌, அந்தப்‌ பண்டிதர்களுக்‌ 
கும்‌ பண்டிதர்களாய்‌ விளங்கு 
யவர்கள்‌ இரண்டாவது வகை 
யைச்‌ சேர்ந்தவர்கள்‌. அத்த 
சைய இரண்டாவது வகையைச்‌ 
சேர்ந்த ஒரு ஷட்சாஸ்திர மகா 
பண்டிதரின்‌ திருவுருவப்‌ படத்‌ 
தைத்‌ தாங்கி நிற்கும்‌ பேறு, இம்‌ 
மாத :அருள்‌*? இதழுக்குக்‌ 
கிடைத்திருக்கிறது. அவர்தான்‌ 
ஆத்ம வித்யா பூஷணம்‌, சாஸ்திர 
ரத்னாகரம்‌, வித்யாலங்கார 
பிரம்ம ஸ்ரீ. வி. ஜகதீச சாஸ்‌ 
திரிகள்‌ . 


கும்பகோணத்துக்குத்‌ தெற்கே 
யுள்ள இஞ்சிக்‌ கொல்லை என்னும்‌ 
களரில்‌, 17895 .டிசம்பர்‌ 75௨ 
யன்று, பிரம்மஸ்ரீ யஜ்‌ ங்கட 
ராம அதத -- அபயாம்பாள்‌ 
என்னும்‌ பெற்றோர்களுக்கு மூன்‌ 
ருவது புதல்வராகப்‌ பிறந்தவர்‌ 


ஸ்ரீ ஜகதீச சாஸ்திரிகள்‌. இளமை 
யில்‌ தம்‌ தந்தையிடமே சுக்ல 
யஜுர்‌ வேதத்தை முறைப்படி 
அத்யயனம்‌ செய்து, ரகுவம்சம்‌ 
முதலிய காவ்யங்களையும்‌ அவர்‌ 
கற்று அறிந்தார்‌. பின்னர்‌, 
கருங்குளம்‌ மஹாமஹோபாத்‌ 
யாய கிருஷ்ண சாஸ்திரிகள்‌, 
அவருடைய குருவாகிய சிதம்‌ 
பரம்‌ மஹா மஹோபாத்யாய 
(ஹரிஹர சாஸ்‌இரிகள்‌, வரகூர்‌ 
பாஷ்ய பாவஜ்ஞ வேங்கடராம 
சாஸ்திரிகள்‌, கும்பகோணம்‌ 
மஹா மஹோபாத்யாய யஜ்ஞ 
ஸ்வாமி சாஸ்திரிகள்‌ போன்ற 
மஹா பண்டிதர்களிடம்‌, தர்க்‌ 
கம்‌, வியாகரணம்‌, வேதாந்தம்‌ 
மூதலிய சாஸ்திரங்களைக்‌ கற்று 
முடித்தார்‌. அதன்‌ பிறகு, காஞ்சி 
காமகோடி பீடத்தின்‌ ஆஸ்தான 
வித்வானாகப்‌ பதவி ஏற்றார்‌. 


சாஸ்திரிகளின்‌ மூத்த சகோதர 
ராகியஸ்ரீயஜ்ஞராம தீக்ஷிதர்‌ ஒரு 
யோ$ஸ்வரர்‌. அவருக்குத்‌ தமி 
ழிலும்‌ சிறந்த பாண்டித்யம்‌ 
உண்டு. திருவாசகம்‌, இறைய 
னார்‌ அகப்‌ பொருள்‌ போன்ற 


தமிழ்‌ நூல்களை, அவர்‌ தட்‌ 
தம்பிக்குப்‌ பாடம்‌ சொல்லி 
வைத்தார்‌. தாம்‌ இரமணாச்‌ 


சமத்துக்குப்‌ போகும்‌ போதெல் 
லாம்‌, அவர்‌ தம்‌ தம்பியையும்‌ 
உடனழைத்துச்‌ செல்வதுஉண்டு. 
அதன்‌ மூலம்‌, சாஸ்திரிகளுக்கு 
பகவான்‌ ஸ்ரீ இரமண மஹரிஷி 
யுடன்‌ மிக நெருக்கமான 
தொடர்பு ஏற்பட்டது. அங்கி 
ருந்த காவ்ய கண்ட கணபதி 
சாஸ்திரிகள்‌ போன்ற பெரியோர்‌ 


களுடனும்‌ பழக்கம்‌ ஏற்பட்டது. 


அதனால்‌, காஞ்சிபுரத்தில்‌ ஆஸ்‌ 
தான வித்வானாய்‌ இருந்து 
கொ 2 அவ -க்கடி 





௧௬ ப ட] 
சென்னை மீனம்பாக்கத்தை 
அடுத்‌.த பழவந்‌ தாங்கல்‌ என்னும்‌ 
கிராமத்தில்‌, ஸ்ரீ சிதானத்த। 
நாதர்‌ என்றொரு மகான்‌ இருந்‌ 
தார்‌. இவர்தான்‌ குஹானந்த 
மண்டலி என்னும்‌ : புகழ்‌ பெற்ற 
ஸ்ரீ வித்யா மண்டலியை திறுவிய 
வர்‌. இவர்‌ எழுதிய **குருதத்வ 


விமர்சம்‌' * என்னும்‌ நூலை, நமது 
ஐகத$ச சாஸ்திரிகள்‌ பார்க்க 
நேர்ந்தது. 


சாஸ்திரிகள்‌ அப்போது காம 
கோடி மடத்திலிருந்து வெளி 
யிடப்பட்டு வந்த ஆக்‌ 
மம்‌** என்னும்‌ பத்திரிகைக்கு 
ஆரியராக இருந்தார்‌. ஸ்ரீ சிதா 
னந்தரது **குருதத்வ விமர்சம்‌”* 
அவருடைய இதயத்தைக்‌ சவர்நீ 
தது. எனவே, **ஆர்ய தர்மம்‌”? 
பத்திரிகையில்‌, அந்‌. நூலைப்‌ பற்றி 
ஒர்‌ அருமையான மதிப்புரை 
எழுதினார்‌. 


சிறிது காலத்திற்கெல்லாம்‌, 
ஸ்ரீ சிதானந்தரையே அவர்‌ 
நேரில்‌ சந்திக்கும்‌ படியான 
வாய்ப்புக்‌ கிட்டியது. நாளடை 
வில்‌ இருவர்‌ உள்ளமும்‌ ஒருவார்‌ 
பால்‌ மற்றவரை சர்க்கத்‌ 
தொடங்கின. அதன்‌ விளைவு, 
7948ல்‌, காஞ்சி ஸ்ரீ ஆச்சார்ய 


ஸ்வாமிகளின்‌ அனுமதியைப்‌ 
பெற்றுக்‌ கொண்டு, ஸ்ரீ சிதா 
னந்தரின்‌ விருப்பப்படியே 


சென்னைக்கு வந்து விட்டார்‌ ஸ்ரீ 
ஜக$ச சாஸ்திரிகள்‌. வந்தது. 
மட்டும்‌ அல்ல; அவரையே ன்‌ 
ஸ்ரீ வித்யா குருவாகவும்‌ வரித்‌, 
துக்‌ கொண்டுவிட்டார்‌. ஸ்ர 
குஹானந்‌.த மண்டலியின்‌ 
தான வித்வானாகவும்‌ அமர்ந்து. 
விட்டார்‌. ஸ்ட பள்‌ 





14 


முகாத்ம்யம்‌, தேவீ பாகவதம்‌, 
ஸ்ரீ லலிதா ஸஹஸ்ரநாம பாஷ்‌ 
யம்‌, சூத ஸம்ஹிதை, வாமகேச்‌ 
வர தந்த்ரம்‌, வரி வஸ்யா ரஹஸ்‌ 
யம்‌ போன்ற பல அபூர்வ கிரந்‌ 
தங்களை அவர்‌ வகுப்பு நடத்தி 
யிருக்கிறார்‌. இராமாயணம்‌, 
விராட பர்வம்‌ போன்ற இதிகாச 
உபந்யாசங்களும்‌ செய்‌ திருக்‌ 
கருர்‌. தகுதி வாய்ந்த சிஷ்யர்‌ 
சளுக்கு, முக்காவளீ, தினகர, 
டஞ்ச லக்ஷ்ணீ போன்ற கிரந்தங்‌ 
_ களையும்‌, ப்ரஸ்தாநத்ரய பாஷ்‌ 
யங்களையும்‌ பாடம்‌ சொல்லி வரு 
கருர்‌. சென்னைப்‌ பல்கலைக்‌ சழ 
கத்தில்‌ நியாய வேதாந்த போர்‌ 
டின்‌ தலைவராக இருந்திருக்கிரர்‌. 
காம கோடி ஆஸ்தானத்தில்‌ 
அத்வைத சபை, வேதபாஷ்ய 
சபை இவைகளின்‌ பரீக்ஷா திகாரி 
யாகவும்‌ இருந்திருச்சிறார்‌. தற்‌ 
போது, மயிலாப்பூரில்‌ உள்ள 
பாரதிய வித்யா பவனில்‌, உப 
நிஷத்‌ பாஷ்யங்களும்‌ 8தா பாஷ்‌ 
யமும்‌ பாடம்‌ சொல்லி வரு 
கிறார்‌. மயிலாப்பூர்‌ ஸம்ஸ்க்ரு தக்‌ 
கல்லூரியில்‌, வேதபாஷ்யம்‌ 
வகுப்பு நடத்தி வருகிறார்‌. 


ஸ்ரீ ஐக$ச சாஸ்திரிகள்‌, வட , 


மொழியில்‌ பல அபூர்வமான 
நூல்களை எழுதியுள்ளார்கள்‌. 
(இன்னும்‌ எழுதிக்‌ கொண்டு 
இருக்கிறார்கள்‌.) அவற்றுள்‌ 
முக்கியமாகக்‌ குறிப்பிட த்தக்கது, 
*-இிதசிதசரீரகப்ரஹ்ம ஸித்தி?” 
என்னும்‌ கிரந்தம்‌ ஆகும்‌. 
பகவான்‌ ஸ்ரீ இரமண மஹரிஷி 
களின்‌ தமிழ்‌ நால்களையெல்லாம்‌, 
“ஸம்ஸ்க்ருதத்தில்‌ மொழிபெயர்த்‌ 
திருக்கிறார்கள்‌. அருணாசல 
பஞ்சரத்ந வியாக்யாநம்‌,”? *₹உப 
தேசஸார வியாக்யாநம்‌”£-இவை 
யெல்லாம்‌ இந்த வகையைச்‌ 
சேர்ந்தவை. **குஹாஷ்டகம்‌”*, 
**ந்ருஸிம்‌ ஹாஷ்டகம்‌, ** 
*'துர்காவிம்சதி'” போன்ற வேறு 


பல நூல்களையும்‌ இயற்றியுள்‌ 


ளார்கள்‌. 


மேலும்‌ **ஹரிமீடேஸ்தோத்‌ 
ரம்‌**, **ஷட்பதி ஸ்கோத்ரம்‌,”' 
சிவமஹிமகலிகாஸ்துதி, ** **ஸர்‌ 
வஸித்திகரஸ்தேதோத்ரம்‌,”' 
“-தகஷிணாமூர்க்தி வர்ணமாலா 
ஸ்தோத்ரம்‌'* போன்ற பல 
ஸம்ஸ்்‌கிருக நூல்களுக்கு, தமிழில்‌ 
உரை எழுதியிருக்கிறார்கள்‌. 


1935”ல்‌, காசியம்பதியிலே, 
ஜகத்குரு ஸ்ரீ காமகோடி பீடாதி 
பதிகளால்‌, ஸ்ரீ ஐக£ச சாஸ்திரி 
களுக்கு **அத்ம வித்யா ஷ்‌ 
ணம்‌”* என்னும்‌ விருது வழங்கப்‌ 
பட்டது. பின்னர்‌ அதே ஆச்சார்‌ 
யேந்திரா்‌ *₹சாஸ்திர ரத்னா 
சுரம்‌** என்ற விருதையும்‌ வழங்‌ 
கினார்‌. 


அயோத்யாவிலிருந்து வெளி 
வருகிற *“ஸம்ஸ்க்ருதம்‌*” என்‌ 
னும்‌ பத்திரிகையின்‌ ஆரிய 
ராகிய ஸ்ரீ காளீசரணதிரிபாடி 
என்னும்‌ பெரியவர்‌, **வித்யா 
லங்கார** என்னும்‌ பட்டத்தை 
நமது சாஸ்திரிகளுக்கு வழங்கி 
யுள்ளார்‌. 


**இன்றைய பாரத சமுதாயம்‌ 
சுபிக்ஷ்மாக வாழ்வதற்கு, நீங்கள்‌ 
வழங்கக்கூடிய அறிவுரையா து?” * 
என்று நான்‌ ஸ்ரீ சாஸ்திரிகளைக்‌ 
கேட்டேன்‌. 


**ஓவ்வொருவரும்‌ தம்மால்‌ 
இயன்ற அளவு, தத்தமக்கு உரிய 
கர்மாக்களை சிரத்தையோடு 
செய்து வரவேண்டும்‌. கர்மாக்‌ 
களில்‌ தவறு நேர்ந்தால்‌, அதற்‌ 
குப்‌ பிராயச்‌ சித்தம்‌ சொல்லப்‌ 
பட்டு இருக்கிறது. ஆனால்‌ 
அந்தப்‌ பிராயச்சித்தத்திலும்‌ 
தவறு நேர்ந்தால்‌, என்ன. செய்‌ 
வது என்னும்‌ கேள்வி எழுகிறது. 


7*பிராயச்சித்தத்துக்கும்‌ பிரா 
யச்‌ சித்தம்‌ ஸ்ரீ பரதேவதையி 
னுடைய பாதஸ்மரணம்தான்‌ 
என்று எடுத்துக்காட்டியிருக்‌ 
கிறார்‌ பாஸ்கரராயர்‌. ஆகை 
யால்‌, பரதேவதையான ஸ்ரீ 
அம்பிகையையோ, அல்லது 
சிவன்‌, விஷ்ணு, கணபதி, சுப்ர 
மண்யம்‌ போன்ற அவரவர்‌ 
களுக்கு இஷ்டமான ஏதேனும்‌ 
ஒரு தேவதையையோ, ஓவ்‌ 
வொருவரும்‌ பக்தியோடு வழி 
பட்டு, தியானம்‌ ஐபம்‌ முதலிய 
வற்றைச்‌ செய்யவேண்டும்‌. 


**அதுவும்‌ முடியாதவர்கள்‌ 
நாம சங்கீர்த்தனத்தில்‌ ஈடுபட 
வேண்டும்‌. 


₹*அதே சமயத்தில்‌, ஒவ்வொரு 
வரும்‌ தம்மிடம்‌ உள்ள துர்‌ 


குணங்களை விட்டொழிக்கப்‌ பழக 
வேண்டும்‌. வட்‌ 


**சமுதாயம்‌ சுபிகூமாக வாழ்‌ 


வதற்கு, இதுவே வழி!** என்றார்‌ 
சாஸ்திரிகள்‌ . 


ஸ்ரீ சாஸ்திரிகளுக்கு இப்போது 
எழுபத்து நான்கு வயதாகிறது. 
அவர்‌. இன்னும்‌ பன்னெடுங்‌ 
காலம்‌ நம்மிடையே வாழ்ந்து, 
தமது அறிவொளியைப்‌ பரப்பிக்‌ , 
கொண்டிருக்குமாறு, நாம்‌ 
ஆண்டவனை வேண்டுவோமாக/ 


அதே சமயத்தில்‌, அவரைப்‌ 
போன்ற மஹநீயர்களின்‌ அறி 
வுரைகளைக்‌ கடைப்‌ பிடித்து 
வாழக்கூடிய பரிபக்குவத்தை 
யும்‌, ஆண்டவன்‌ நமக்கு அருள்‌ 
வாஞாகை! 








நறுமணம்‌ கமழுவது 


ஆஒஆசேம க 


பாக்குத்தூள்‌ 





தூக்கங்‌ கெடுத்தான்‌ சுகங்கொடுத்தா ளென்னுளத்தே 
ஏக்கந்‌ தவிர்த்தா னிருளறுத்தான்‌--ஆக்கமிகத்‌ 
தந்தா னெனையீன்ற தந்தையே யென்றழைக்க 
வந்தானென்‌ வப்பன்‌ மஒழ்ந்து, 


திருவருட்பா. ்‌ 











டு 


ஸ்ரீ சற்குரு சதாசிவ பிரம்மேந்திராள்‌ துணை. 
நெரூர்‌ தவத்திரு 
சுவாமி சதாரிவானந்தா அவர்களுக்கு 
768-609 ௨ அன்று நடந்த 


60-ம்‌ ஆண்டு நிறைவு விழாவின்போது 
வாசித்தளித்த 


வாழ்த்து இதழ்‌ 


அன்புசால்‌ நெறியும்‌ அருள்நெறி மாட்சியும்‌ ! 
இன்பமர்‌ வாழ்வு என்றும்‌ நிலைபெற 

ஒரு திரு முருகன்‌ வந்தாங்‌ குதித்தனன்‌ 
என்னும்‌ சொல்லே மெய்த்தது போல 

உலக வாழ்வை உ உதிர்த்தெறிந்‌ தருளொடும்‌ 
அன்பும்‌ பண்பும்‌ ஆதரவு கருணையொடு 
இரக்கம்‌ தானம்‌ ஈதலும்‌ இசையும்‌ 
என்னும்‌ நற்குணங்கள்‌ இயல்பில்‌ அமைந்த 
உருவமே அடிகளின்‌ உருவமாப்‌ பெற்று 
வந்தவர்‌ தோன்றினார்‌ வாழ்வினை விளக்கிட 
சதா சிவமிவர்‌ சற்றும்‌ மாறில்லை 
சிவனைத்‌ தவிர சீரிய.து பி.நிதிலை 
என்‌.றிவர்‌ அரும்‌ இதோப தேசம்‌ 
குடும்ப “வேலைகள்‌ குறைவின்றிச்‌ செய்தும்‌ 
கடமையை ஆற்றி கர்வமொன்‌ றின்றி 
இன்பம்‌ வருங்கால்‌ ஏற்றங்‌ கொள்ளாமலும்‌ 


துன்பம்‌ நேர்கையில்‌ துவண்டு போகாமலும்‌ 








இரண்டையும்‌ ஒன்றென 


ஈசனை 
வாழ்வாங்கு 
மந்திரம்‌ 
என்பதை 
இவரின்‌,றி 
பிரமேந்‌ 
அவர்புகழ்‌ 
வாழ்பவர்‌ 
அறுபதாம்‌ 
மேலும்‌ 
பற்பல 
அவர்‌ பணி 
இன்னும்‌ 
இவரது 
பெற்ற 
நாளும்‌ 
வேலா 
வேந்தனை 
சதாசி 
செய்தே 
அ.துவரை 
ஆழ்ந்து 
பேராசை 
சுவாமிகள்‌ 
கந்தனின்‌ 
பாடி 


கரூர்‌ 
16: 


டா€0 09: 


$020€ 0 


நினைந்து 
வாழ 
தோத்திரம்‌ 
நாமும்‌ 
நமக்கு 


* தஇிரரின்‌ 


அவனியில்‌ 
தவமெனும்‌ 
ஆண்டு 
பல்யாண்டு 
ஆற்றுக 
கண்டு 

அவர்‌ செயல்‌ 
சேவை 
நலன்கட்கு 
நாளும்‌ 
யுதனை 
இறைஞ்சி 
வருக்கு 
மகிழ்ந்து 
அவரது 
அமிழ்ந்து 
கொண்டோம்‌ 
உடலின்‌ 
புகழும்‌ 
அவன்தாள்‌ 


இயல்பினில்‌ கொண்டு ்‌ 
இன்னருள்‌ பெற்று , * 
வழிபல சொல்லுவார்‌ 
மகமை உடையன 
இவர்சொல அறிந்தோம்‌ 
எவர்சொன்னார்‌ உண்மை 
பெட்புறு சிடர்‌ 
அருளொடு ஓங்க 
வாரியில்‌ குளித்து 
அமைவற நிரம்பி 
விளங்கி நல்லறங்கள்‌ 
பண்பாடு அரிதாம்‌ 
அடைந்தனம்‌ இறும்பூது 
எழில்‌ பெற்று வளர 
இன்புடன்‌ வளர 
பெருமையாய்‌ நன்‌. றியை 
நாம்‌ சொல்லி வாழ்த்துவம்‌ 
கந்தனை வெழ்‌.றிவேல்‌ 
வேண்டுவோம்‌ ஏற்கென 
சதாபி ஷேகமும்‌ 
சிலம்‌ பெறவும்‌ 
அன்புச்‌ சேவையில்‌ 
அனுபவித்‌ இடநாம்‌ 
பெருமளவில்‌ அதற்காக 

” சுகநலன்‌ கேட்டு 
கருணையும்‌ அருளும்‌ 
பணிந்து வாழ்த்துதுமே 

இங்கனம்‌, 


மனோன்‌ மணி மாணிக்கவாசகம்‌ .&, 


1) /8:1:41644:11 தநா 


20. 80% 740 22. 








44/08 





கடவுளை 
அடையும்‌ வழி 





பகவான்‌ 


ஸ்ரீ இராமகிருஷ்ண 
பரமஹம்ஸர்‌ 


வேதாந்திகள்‌ ஹடயோகத்தை 
அங்கேரிப்பதில்லை. ஆனால்‌ ராஜ 
யோகம்‌ வேதாந்தத்துக்கு உடன்‌ 
பாடு. ராஜயோகத்தின்‌ மூலம்‌ 
ஜீவப்‌.பிரம்ம ஐக்கியம்‌ உண்டா 
கிறது. 


மனிதன்‌ எந்த மார்க்கத்தைப்‌ 
பின்பற்றினாலும்‌, அதன்‌ மூலம்‌ 


மனம்‌ அடங்க வேண்டும்‌. மனத்‌ 
துக்கு அடிமையாயிருப்பவன்‌ 
யோகியல்ல: மனதைக்‌ கட்டி 
யாளுபவன்‌ யோகி. மனம்‌ 
அடங்குமிடத்து, பிராணனும்‌ 
ஒடுங்குகிறது. பிராணன்‌ ஓடுங்‌ 
இய நிலை கும்பகம்‌ எனப்படுகிறது. 
பக்தியின்‌ மூலமாகவும்‌ கும்பகம்‌ 
வாய்ப்பதுண்டு. 


ஹடயோகம்‌ ராஜயோகம்‌ 
என இரண்டு யோகங்கள்‌ இருக்‌ 
கின்றன. காயசித்தபண்ண 
விரும்புகிறவர்களும்‌, அஷ்டசித்தி 
யைப்‌ பெற விரும்புகிறவர்களும்‌, 
ஹடயோகம்‌ பயிலுடன்றனர்‌. 
பக்தி, ஞானம்‌, ஈசுவரானுபூதி 
முதலியவைகளைப்‌ பெற விரும்பு 
கிறவர்கள்‌, ராஜயோகம்‌ பயிலு 
கின்றனர்‌. இவ்விரண்டு யோகங்‌ 
களுள்‌ ராஜயோகமே மிகச்‌ சிறந்‌ 
த்து. 


இன்னதைச்‌ தெய்வேன்‌ 
அல்லது இன்னதைச்‌ செய்யமாட்‌ 
“டேன்‌ என்று சாதகன்‌ ஒருவன்‌ 
தீவிரமாகத்‌ இீர்மானம்‌ செய்து 
கொண்டால்‌, அவனுடைய 
அடங்கிய மனது அதற்கேற்றபடி 
நடந்து கொள்ளும்‌. 


புதியதாகச்‌ சலவை செய்து 
வந்துள்ள வெள்ளை வஸ்திரத்‌ 
துக்கு நிகரானது மனது. அத்‌ 
தகைய வஸ்திரத்தை எந்த நிறத்‌ 
தில்‌ தோய்த்தாலும்‌, அந்த 
நிறத்தை எளிதில்‌ எடுத்துக்‌ 
கொள்ளும்‌. மனது எதில்‌ ஊறி 
யிருக்கிறதோ, அதன்‌ இயல்பை 
எடுத்துக்‌ கொள்கிறது. 


சித்த சுத்தி அடையப்‌ பெற்ற 
வனுக்கே ஈசுவரனது தரிசனம்‌ 
இட்டுகிறது. ஜலதோஷத்தோடு 
கூடிய காய்ச்சலில்‌ வருந்துகின்ற 
வனுக்கு, கொயினாப்‌ெெ பொடி 
எப்படி உதவும்‌? முதலில்‌ ஐஜலதோ 
ஷம்‌ போக வேண்டும்‌. 


மனது உறுதியாகும்‌ வரையில்‌, 
யோகம்‌ லபிக்காது. உலகப்‌ 
பற்று என்னும்‌ காற்று மனத்‌ 
தைக்‌ கலைக்கிறது. எரிகிற தீபத்‌ 
தோடு மனத்தை ஒப்பிடலாம்‌. 
காற்றடியாதிருக்கும்‌ பொழுது 
தீம்‌ அசையாதிருக்கிறது. மனத்‌ 
துக்கு அத்தகைய நிலை வந்தால்‌, 
சாதகனுக்கு யோகாரூட நிலை 
வருகிறது, 


தராசுத்‌ தட்டு ஒன்றில்‌ கன 
மான பொருளை வைத்தால்‌, 
தராசு முள்‌ ஒருபக்கம்‌ சாய்ந்து 
கொண்டு போகிறது. இரண்டு 
தட்டுகளிலும்‌ எடை சமனா 
யிருக்குமானால்‌, தராசுமுள்‌ மேல்‌ 
முள்ளுடன்‌ சேர்ந்து நிற்கும்‌” 
அந்த மேல்‌ மூள்‌ போன்றவர்‌ 
கடவுள்‌. தராசு முள்‌ போன்றது 
மனது. மனது கடவுளோடு 
சேர்ந்து நடுநிலையிலிருக்கும்‌ 
பொழுது, யோகம்‌ வாய்க்கிறது. 


யோகி .. ஒருவன்‌ பரமாத்மனை 
சுவானுபூதியில்‌ அறிய விரும்பு 
கிறான்‌. ஜீவாத்மனுக்கும்‌ பர 
மாத்மனுக்கும்‌ இடைடயில்‌ 
யோகம்‌ பண்ணுவது, அவனு 
டைய குறிக்கோள்‌. அவன்‌ 
தனது மனத்த விஷயாதி 


களிலிருந்து விடுவித்து, பரமாத்‌ 
மனிடம்‌ நாட்டிவைக்க முயலு 
கிறான்‌. 


தன்‌ மனத்தை ஸ்திரப்படுத்‌ 
துதல்‌ பொருட்டு, யோகி ஒருவன்‌ 
தனது சாதனத்தின்‌ ஆரம்பதசை 
யில்‌ ஏகாந்தத்துக்குச்‌ சென்று, 
ஓரிடத்தில்‌ ஸ்திரமாக அமர்ந்‌ 
திருந்து, மனத்தை ஒருமுகப்‌ 
படுத்‌த முயலுகிறான்‌. 


மனத்துக்கு வாசஸ்தானங்கள்‌ 
ஏழு என்று வேதங்கள்‌ மொழி 
கின்றன. அவ்வேழினுள்‌, உழிருக்‌ 
கும்‌ மூன்று நாபியிலும்‌, குய்யத்‌ 
திலும்‌, குதத்திலும்‌ உள. மனது 
அங்கிருக்கும்‌ பொழுது, உலக 
விஷயங்களிலேயே அது உழல்‌ 
கிறது. 


நான்காம்‌ ஆதாரம்‌ ஹிருதயத்‌ 
தில்‌ உளது. மனது அங்கு வரும்‌ 
பொழுது, ஜோதி தரிசனம்‌ 
கிட்டுகிறது. ஆத்மபயபேோதம்‌ 
இலேசாக வருகிறது. 


ஐந்தாவது ஸ்தானம்‌ கழுத்தில்‌ 
இருக்கிறது. மனது அங்கு வரும்‌ 
பொழுது, சாதகனுக்கு ஆசைகள்‌ 
அனைத்தும்‌ அகன்று போய்விடு 
கின்றன. உலக விஷயங்களைப்‌ 
பற்றி அவன்‌ பேசான்‌.. அப்படி 
மற்றவர்கள்‌ பேசும்பொழுது, 
அந்த இடத்தை விட்டு அவன்‌ 
எழுந்துபோய்விடுவான்‌. 


ஆருவது ஆதாரம்‌ புருவத்தில்‌ 
இருக்கிறது. சாதகனுடைய 
மனது அதை எட்டும்பொழுது.. 


பள்‌ ப | 


்‌்‌ ச 


அல்லும்‌ பகலும்‌ அவனுக்குத்‌ 
தெய்வக்காட்சியே கட்டுகிறது. 
தெய்வக்காட்சி கட்டுகிறது 
எனினும்‌, அதில்‌ லயமாக சாத 
கனுக்கு இயலாது. எஞ்சியிருக்‌ 
கும்‌ சிறிது அகங்காரம்‌ அதற்குத்‌ 
தடையாகிறது. கண்ணாடிக்கு 
அப்புறம்‌ இருக்கிற வஸ்துவைக்‌ 
காண்கிறோம்‌. ஆனால்‌ அதைத்‌ 
தொடமுடியாது. அத்தகைய 
நிலை ஆருவது ஞானபூமியில்‌ 
உளது. ்‌ 


உச்சந்தலையில்‌ சகஸ்ராரத்தில்‌ 
ஏழாவது ஞானபூமி உளது. 
மனது அதை எட்டும்பொழுது 
ஜீவபோதம்‌ போய்‌ விடுகிறது. 
யிரம்மபோதமே எஞ்சியிருக்‌ 
கிறது. அத்தகைய சமாதியை 
அடையும்‌ பொழுது, சரீரம்‌ 
நெடுநாளைக்கு இராது. இருபத்‌ 
'தோரு நாட்களில்‌ அது உதிர்ந்து 
விடுகிறது. சித்தன்‌ பிரம்மத்தில்‌ 
ஒன்‌ றித்‌ துவிடுகிறான்‌. 


தராசில்‌ இரண்டு முட்கள்‌ 
இருக்கின்றன. அவைகளுள்‌ 
மேலேயிருப்பது அசைவதில்லை. 
தராசின்‌ விட்டம்‌ மேலும்‌ எழும்‌ 
அசைவதற்கு ஏற்ப, கீழுள்ள 
முள்‌ அசைகிறது. விட்ட்ம்‌ நடு 
நிலைக்கு. வந்து விட்டால்‌, ழ்‌ 
முள்ளும்‌. அசைவதில்லை. மேல்‌ 
மூள்ளுக்கு நிகர்‌ பரம்பொருள்‌. 
கீழ்‌ முள்ளுக்கு நிகர்‌ மனது. நடு 
நிலை எய்துகிற மனது, பரம்‌ 
பொருளைச்‌ சாருகிறது. 


சத்தியத்தின்‌ மூலமாகவன்றிக்‌ 
"கடவுளை அடைய முடியாது. 


உள்ளத்தை முதலில்‌ தூய 
தாக்கு. பிறகு அதனுள்‌ தெய்‌ 
வத்தைப்‌ பிரதிஷ்டை பண்ணு. 
வெறும்‌ சங்க நாதத்தைக்‌ கிளப்பு 
வதால்‌ ஆவதொன்றுமில்லை. 


உலகக்‌ கிருத்தியங்களைச்‌ 
செய்து கொண்டிருப்பதற்கிடை 
யிலும்‌, ஒருவன்‌ சத்திய விரதத்‌ 
தைத்‌ தீவிரமாக அனுஷ்டிக்க 
வேண்டும்‌, இக்கலியுகத்தில்‌ 
சத்திய விரதத்துக்கு நிகரான 
ஆத்ம சாதனம்‌ இல்லை. 


மேட்டில்‌ நீர்‌ நிலைத்து நிற்‌ 
காது. அது பள்ளத்துக்கு ஓடி 
விடும்‌. ஆதலால்‌ பள்ளத்தில்‌ 
சாகுபடி செய்வது எளிது. 
மேட்டு நிலத்தில்‌ சாகுபடி செய்‌ 
வது கடினமானது. பணிவுடன்‌ 
இருப்பவன்‌ இறைவன்‌ அருளுக்‌ 
குப்‌ பாத்திரமாகிறான்‌. வீண்‌ 
கர்வம்‌ படைத்திருப்பவனுக்கு 
அது.வாய்க்காது. 


. எக்காரணத்தை மூன்னிட்டும்‌ 
மனிதன்‌ பொய்‌ பேசலாகாது. 
பொய்‌ பேப்‌ பழககறவன்‌, 
படிப்படியாக,பாபம்‌ செய்வதற்கு 
அஞ்சாத கீழான மனப்பான்மை 


பெற்றுவிடுகிறான்‌. 
கோணலான மனப்பான்மை 
யுடையவர்களுக்கும்‌, ஈசனு 


டைய அருளுக்கும்‌ வெகுதூரம்‌. 
எளிமையும்‌ யதார்த்தமும்‌ உடை 
யவன்‌, அருளை எளிதில்‌ பெறு 
வான்‌. 


யானையின்‌ தந்தம்‌ முளைத்து 
"வெளியே வருறது. ஆனால்‌ அது 


படிவக்கைளில்‌ட்‌ அவவ வதைவாள்‌உஞ்க்ல்துல்வைந்ல் படுகு 


மீண்டும்‌ உள்ளே போவதில்லை 
அங்ஙனம்‌ மனிதன்‌ ஒருவன்‌ 
கொடுத்த வாக்கை நிறைவேற்றி 
வைக்கவேண்டும்‌. சொன்ன 
சொல்லினின்று அவன்‌. பிறழ்ந்து: 


போய்விடலாகாது. 


சாதகன்‌ ஒருவன்‌ சத்தியத்‌ 
இனின்று சிறிதேனும்‌ பிறழா 
திருந்து பழகவேண்டும்‌. சத்தியத்‌ 
தில்‌ நிலைத்திருப்பவனுக்கு, ஈசு 
வரானுபூதி வாய்க்கிறது. 


இக்கலியுகத்தில்‌ சத்தியமே 
பேசுதல்‌ சிறந்ததொரு தபசு 
ஆகிறது. சத்தியத்தைக்கொண்டு 
கடவுளை அடையலாம்‌, 


சாதனங்களை யெல்லாம்‌ பூர்த்தி 
பண்ணியான பிறகு, அவை 
யாவையும்‌ அம்‌.பிகையின்‌ திருவடி 
யில்‌ சமர்ப்பித்தேன்‌. **தாயே, 
இதோ என்னிடத்துள்ள ஞானம்‌ 
அக்ஞானம்‌ ஆகிய இரண்டையும்‌ 
உனக்குச்சமர்ப்பிக்கிறேன்‌ ; சுத்த 
பக்தியைத்தா. அருளையும்‌ மருளை 
யும்‌, தாயே, உன்னிடம்‌ 
ஒப்படைக்கிறேன்‌; சுத்த பக்தி” 
யைத்‌ தா! நலம்‌ கேடு ஆகியவை 
களை உன்னிடம்‌ சேர்த்து விடுக 
றேன்‌; சுத்த பக்தியைத்‌ தா. 
தர்மம்‌ அதர்மம்‌ ஆகியவைகளை 
உன்னிடம்‌ விட்டு விடுகிறேன்‌ ; 
சுத்த பக்தியைத்‌ தா. பாப 
புண்ணியங்களை உன்னிடம்‌ 
சேர்த்துவிடுகிறேன்‌ ; சுத்த பக்தி 
யைத்‌ தா.”” இப்படி யெல்லாம்‌ 
இயம்பி, நான்‌ பெற்ற தபோ 
பலன்களையெல்லாம்‌. தாயின்‌ இரு. 


வடிகளில்‌ சமர்ப்பித்து விட்டேன்‌. 


6 


ஆனால்‌ சத்தியத்தை இஃகாது 
சமர்ப்பிக்க என்னால்‌ முடியலி* 


அப்பியாசத்தை இடைங்குத 
செய்துவந்தால்‌, மன அடக்கம்‌ 
உண்டாகிறது. மன அடக்கம்‌ | 
பழகியவன்‌ ஆமைக்கு ஒப்பாக । 
ரன்‌... ஆமை தன்‌ அவயவங்களைச்‌ : 
சுருக்கக்‌ கொண்டபிறகு, நாம்‌ 
எவ்வளவுதான்‌ முயற்‌? பண்ணி 
னாலும்‌ ௮வ்‌ அவயவங்களைப்‌ புறத்‌ 
தில்‌ கொண்டு வர முடியாது. 


விறகுத்‌ தலையன்‌ ஒருவன்‌, 
வனத்தினின்று விறகு சுமந்து 
கொண்டு வெளியே வருவதை, ! 
சாது ஒருவர்‌ பார்த்தார்‌. **உள்‌ 
நோக்கிப்‌ போ”” என்று மொ 
ழிந்து விட்டு அவர்‌ தம்‌ வழியே 
போனார்‌. அடுத்த நாள்‌ விறகுத்‌ 
தலையன்‌ வனத்தினுள்‌ மேலும்‌ 
உள்நோக்கிச்‌ சென்றான்‌. சந்தனக்‌ 
கட்டைகள்‌ கிடைத்தன. சில 
நாட்களுக்குப்‌ பிறகு, மேலும்‌ 
உள்நோக்கிச்‌ சென்றான்‌. தாமிரக்‌ 
கட்டிகள்‌ கிடைத்தன. இன்னும்‌ 
சில நாட்களுக்குப்பிறகு, மேலும்‌ 
உள்நோக்கிச்‌ சென்றான்‌. வெள்‌ 
ளிக்‌ கட்டிகள்‌ கிடைத்தன... 
கொஞ்ச நாளைக்குப்‌ பிறகு, இன்‌ 
னும்‌ உள்நோக்கிச்‌ சென்முன்‌, 
பொன்‌, வைரம்‌ முதலியன 
இடைத்தன. மானுடா, நீ உன்‌. 
மனத்தினுள்‌. உள்நோக்கிச்‌. 
செல்லுமளவு, அரிய மொரு 
பெறுவாய்‌. 


திருச்சிற்றம்பலம்‌ 


பாடற்‌(கு) இனிய வாக்‌(கு) அளிக்கும்‌ ; 

பாலும்‌ சோறும்‌ பரிந்‌(து) அளிக்கும்‌ ; 
கூடற்‌(கு) இனிய அடியவர்தம்‌ 

கூட்டம்‌ அளிக்கும்‌ ; குணம்‌ அளிக்கும்‌ ; 
ஆடற்‌(கு) இனிய நெஞ்சேநீ 

அஞ்சேல்‌ என்மேல்‌ ஆணைகண்டாய்‌ ; 
தேடற்‌(கு) இனிய ர்‌ அளிக்கும்‌ ; 

சிவாய நமவென்‌(று) இடுநீறே ! 


வயவவவைையவவவைவவைகைவவைைவை்வையைவைை வைய வை சைய கைசைைை சைகைவைைகைவைவைகை சைவ சளைன... க்ல்லைங்கக்வகைகைவ. 


கண்கொள்‌ மணியை முக்கனியைக்‌ 
கரும்பைக்‌ கரும்பின்‌ கட்டிதனை 
விண்கொள்‌ அமுதை நம்‌ அரசை 
விடைமேல்‌ நமக்குத்‌ தோற்றுவிக்கும்‌ ; 
மண்கொள்‌ வினையால்‌ நெஞ்சே நீ 
அஞ்சேல்‌ என்மேல்‌ ஆணைகண்டாய்‌ ; 
இண்கொள்‌ முனிவர்‌ சுரர்புகழும்‌ 
சிவாய நமவென்‌(று) இடுநீறே ! 


௭ இருவருட்பா 


80806 0008188409 : 
இ இந்தோ ஸ்விஸ்‌ சிந்தடிக்‌ ஜெம்‌ 
மானுபாக்சரிங்‌ கம்பெனி லிமிடெட்‌, 


மெயின்‌ ரோடு, மேட்டுப்பாளையம்‌, கோயமுத்தூர்‌ ஜில்லா 





பேரின்பம்‌ 





ஸ்ரீ திருமுருக 
கிருபானந்த வாரியார்‌ 


இன்பம்‌, உயிர்களாகிய நமக்கு 
ஐந்து வகைகளில்‌ வருகின்றது. 


7. உடம்பினால்‌ தொட்டு வரு 
கின்ற இன்பம்‌, நல்ல பஞ்சணை 
யில்‌ படுக்கின்றபோதும்‌, மலர்‌ 
களைத்‌ தொடுகின்ற போதும்‌, 
வெப்பமான காலத்தில்‌ குளிர்த்த 
நீரில்‌ குளிக்கின்ற போதும்‌, தட்ப 
மான... காலத்தில்‌ வெந்நீரில்‌ 
குளிக்கின்ற போதும்‌ வருகின்ற 
இன்பமெல்லாம்‌, உடம்பினால்‌ 
வருவது. 


களை அழுத்துவதால்‌, உயர்ந்த. 
யானங்களைப்‌ பருகுவதனாலும்‌ 
வருகின்ற இன்பம்‌, நர்வினால்‌ 
வருவது. 


2, சுவையுள்ள இனிய க்‌] 


3. நறுமணங்களை நுகருகின்ற 
போது வருகின்ற இன்பம்‌, நாசி 
யினால்‌ வருவது. 


4. படக்காட்சி, நந்தவனக்‌ 
காட்சி, நீர்வீழ்ச்சி, மலைக்காட்சி, 
அழகிய உருவக்காட்சி, பொருட்‌ 
காட்சிஇவைகளைக்காணும்போது 
வருகின்ற இன்பம்‌, கண்களால்‌ 
வருவது. 


5. இசைப்‌ பாடல்களையும்‌, 
இனிய இசையைத்‌ தரும்‌ வீணை, 
புல்லாங்குழல்‌, பிடில்‌, மத்தளம்‌, 
ஜலதரங்கம்‌, நாதசுரம்‌ வை 
களையும்‌ கேட்பதனால்‌ வருகின்ற 
இன்பம்‌, செவியால்‌ வருவது. 


இந்த ஐந்துவகைகளில்‌ வரும்‌ 
இன்பங்களில்‌, ஒன்றைவிட ஒன்று 
மேலானது. உடம்பால்‌ வரும்‌ 
இன்பத்தைவிட, நாவினால்‌ வரும்‌ 
இன்பம்‌ உயர்ந்தது. நாவினால்‌ 
வரும்‌ இனபத்தைவிட, நாசியால்‌ 
வரும்‌ இன்பம்‌ உயர்ந்தது. நாசி 
*யால்‌ வரும்‌ இன்பத்தினும்‌, கண்‌ 
களால்‌ வரும்‌ இன்பம்‌ உயர்ந்தது. 
கண்களால்‌ வரும்‌ இன்பத்‌, ம்‌, 
செவி இன்பம்‌ ம்‌, அட 


இதனைத்‌ திருவள்ளுவர்‌, 
**செவியிற்‌ சுவையுணரா 
வாயுணர்வின்‌ மாக்கள்‌. 
அவியினும்‌ வாழினும்‌ 'என்‌?”*- 
என்று கூறுகின்றார்‌. அன்‌ 
**செவியினால்‌ வரும்‌ மேலான. 
யதா அுசராது, கேவலம்‌ 
நா வரும்‌ உணவு 
பத்தை மட்டுமே 






சள 


ர்ச்‌. 


கொண்டிருக்கின்ற ' மனிதர்கள்‌, 
இறந்தால்‌ என்ன, இருந்தால்‌ 
அவர்கள்‌ யாது பயன்‌ 
பெற்றார்கள்‌ ? அறிவற்ற அசடு 
கள்‌!** என்று சற்று எரிச்சுலாசு 
அவர்‌ கூறுகிறார்‌. 
கவியின்பமும்‌, செவியின்பமும்‌ 
உயர்ந்தலை; மற்ற இன்பங்கள்‌ 
ஆதி 


ஐந்துவகை 
இன்பங்கற ல 7 திரட்‌ அரன்‌ 
ல்‌ வினாடிகளில்‌ தோன்றி மறை 
யும்‌ இன்பங்களே. 
நல்ல கட்டில்‌; உயர்ந்த 
பஞ்சணை: மலர்ச்சயனம்‌; வெல்‌ 
வெட்டுத்‌ தலையணை; பன்னீர்‌ 
தெளித்துள்ளது ; அதன்‌ மீது 
படுத்தால்‌ மிக்க இன்பம்‌. 


ல்‌, சில வினாடிகளில்‌ கண்‌ 
பவட பதச்ள்‌ ட்டால்‌, வெறும்‌ 
தரையில்‌ படுத்‌ தவனும்‌ பஞ்சணை 
அ சட எயதழுமில்‌ ஒன்று தான்‌. 

கின்‌ வரையில்‌ தான்‌, 
ப "இன்பம்‌. 


அடுத்து, சுத்தமான பசுநெய்‌ 
க்‌ பால்விட்டு, வாதாம்‌ பருப்பு, 
ட்‌, பிஸ்தா, சாரைப்பருப்பு, 
தக்‌ ப்பி, தேன்‌, குங்குமப்பூ 


அல்ணாம்‌ போட்டுத்‌ தயாரித்த' 


மேலான அல்வா! நாவிலே 
வைத்தால்‌ இன்பந்தான்‌! 


ஆனால்‌ நுனி நாவிலே தான்‌ 
இன்பம்‌. நுனிநாவை விட்டு அந்‌.த 
உயர்ந்த அல்வா அடி நாவுக்குச்‌ 
சென்றால்‌, இன்பம்‌ கிடையாது. 
கழுத்துக்குள்‌ போனால்‌ ஒன்றுமே 
தெரியாது. வயிற்றுக்குள்‌ போய்‌ 
விட்டால்‌, அகற்கு அல்வா என்ற 
பெயரே. மாறி,, வேறு பெயர்‌ 
வந்துவிடும்‌, வயிற்றுக்குள்‌ போன 
பின்‌, கேழ்வரகுக்‌ களியும்‌ ஒன்று 
தான்‌, அல்வாவும்‌ ஒன்றுதான்‌! 


எனவே, மிகப்‌ பாடுபட்டுத்‌ 


தயாரித்த நல்லுணவின்‌ இன்பம்‌ 


சில வினாடி தான்‌. 
இவ்வாறே தான்‌, ' ஒன்து 
வருகின்ற நறுமண இன்பமும்‌, 


பார்த்து வருகின்ற காட்சி இன்ப 
மும்‌, கேட்டு வருகின்ற செவி 
யின்பமும்‌ சிறிது நேரமே இன்பந்‌ 
தருபவை, இவை என்றும்‌ இன்பந்‌ 
தரமாட்டா. 


இனி, இவற்றினும்‌ மேலான 
பேரின்பம்‌ ஒன்று து அது 
ஞானத்தால்‌ வருவ 
அறிபவர்‌ அறியும்‌ ன்பம்‌ ௮2. 

அதனை, உயிர்களாகிய நாம்‌ நி! 
யாமலும்‌, பெறுவதற்கு முயலா 
மலும்‌, வறிதே உழல்கின்றோம்‌. 
அற்ப இன்பத்தையே நாடி அலை 
கின்றோம்‌. என்னே அறியாமை! 
தங்கக்‌ கட்டியை நாடாமல்‌ 
மண்ணாங்‌ கட்டியை நாடுவது 
போலவும்‌, காமதேனுவின்‌ பாலை 
விரும்பாமல்‌ காடி நீரை விரும்பு 
வது போலவும்‌ இருக்கின்றது. 


"அந்தோ! மக்கள்‌ கற்பகப்‌ 
பூவை விடுத்துக்‌ கள்ளிப்‌ பூவை 
நாடித்‌ . தேடியலைகின்றனரே! 
என்னே பேதமை!'” என்று 
எண்ணி இரங்குனெரூர்‌ மாணிக்க 
வாசகர்‌. கருணையே ஒர்‌ ௨௬ 
வான அடிகளார்‌. **மக்களே! 
நீங்கள்‌ நுகர்கின்ற இன்பம்‌ அணு 
வளவு இன்பம்‌. மேலான இன்பம்‌ 
ஒன்று உளது. அது சிவானந்தம்‌, 
அது கண்டாலும்‌ இன்பம்‌ £ 
பத்‌ எ இத இன்பம்‌; நினைத்தா 

ன்பம்‌; எப்போதும்‌ 
இணக்க தெய்வ இன்பம்‌. 
அதனை நீங்கள்‌ பெற வேண்டா 
வோ? அதனைப்‌ பெற்று விட்டால்‌ 
அரக இன்பங்கள்‌ அந்த இன்பத்‌ 

ப முன்‌, கதிரவன்‌ முன்‌ மின்‌ 

போல்‌ அலர்‌ உத்‌ விடுமே!** 


ன்மாக்‌ 
ர்க உபதேச க்கு சு விரும்புகூர்‌, 


அந்த சமயம்‌, ஒரு சிறந்த 
வண்டு இப்படியும்‌ அப்படியும்‌ 
இங்கும்‌ அங்குமாக, மலர்களில்‌ 
தனையளவுள்ள தேனை நாடியுழல்‌ 
வதைக்‌ கண்டார்‌. அதனை 
முன்னிலைப்‌ படுத்திக்‌ கூறுகின்றார்‌: 
**இனைத்தனை யுள்ளதோர்‌ 
பூவினில்தேன்‌ உண்ணாதே 
நினைத்தொறும்‌ காண்தொறும்‌ 
பேசுந்தோறும்‌ எப்போதும்‌ 
அனைத்தெலும்‌(பு) உள்நெக 
ஆனந்தத்‌ தேன்சொரியும்‌ 
குனிப்புடை யானுக்கே 
சென்றூதாய்‌ கோத்தும்பி!”* 
"ஏ அரசவண்டே! நீ உண்ணு 
கின்ற தேன்‌, தினையளவில்‌ குறு 
கியது; வ௱டுகின்ற மலரில்‌ 
உண்டாகியது. 





27 


**இறைவன்‌ திருவடித்‌ தாமரை. 
அன்‌ போரானந்தத்‌ தேன்‌ 
அருவி போல்‌ சொரிந்து கொண்‌ 
டிருக்கின்றது. அது இடையருத 
இன்பத்தைத்‌ தருன்ற தேன்‌. 


1! ஆன்மாக்களின்‌ பொருட்டு 
ஆண்டவன்‌ வளைந்திருக்கின்றான்‌. 


"ஆகவே, அரசவண்டே! 
வளைந்து அருள்கின்ற வள்ளல்‌ 
பெருமான்‌ திருவடித்‌ தாமரையில்‌ 
சென்று நீ ரீங்காரம்‌ செய்‌! 

1*இனையளவான தேனை உண்டு 
மகிழ்கின்ற. உனக்கு, ஒப்பற்ற 
ஒழியாத இன்பம்‌ உண்டாகும்‌”' 
என்று மாணிக்க வாசகப்‌ பெருந்‌ 
தகையார்‌ கூறியருளுகின்றார்‌. 





கலியாண கால விற்பனை! 





ச்‌... பட்டுச்‌ சேலைகள்‌ 
3 சோளி பீஸ்கள்‌ 





(இ. 


சின்னசாமி சட்டி . 


சக்‌ 


டயர்‌ 





தியாகராய ஈகர்‌ -சென்னை-17 


போன்‌: 





க்கக115 & 444111 





வர்‌ தகஷ்ணாரூச்த்தி 





ஐகத்குரு 
ஸ்ரீ காமகோடி பீடாதிபதிகள்‌ 


கிருஷ்ணமிச்ரர்‌ எழுதிய பிர 
போத சந்திரோதயம்‌ என்னும்‌ 
இரந்தமான து, கேவலம்‌ வைராக்‌ 
கஇயப்‌ பிரதானமும்‌ சாந்தப்‌ பிர 
தானமும்‌ ஆன நரடகமாதலால்‌, 
பரமேச்வரன்‌ சாந்தத்தோடும்‌ 
வைராக்கிய.த்‌ தோடும்‌ இருந்த 
தக்ஷிணாமூர்த்தி அவஸரத்தைப்‌ 
பற்றி, அதன்‌ மங்கள சுலோகத்‌ 
தில்‌. சொல்லப்‌ பட்டிருக்கிறது. 


பரமேசுவரன்‌ ஏகாகியாக, 


யோக தக்ஷிணா மூர்த்தியாக 
இருந்ததை அதில்‌ சொல்லு 
கிறார்‌. 


இருவேட்டீஸ்வரன்‌ பேட்டை 
ஆலயத்தில்‌ யோக தக்ஷிணா 
மூர்த்தி இருக்கிறார்‌. அந்தத்‌ 
தகதிணாமூர்த்தியை, அந்தமங்கள 
சுலோகத்தில்‌ யமி என்றுசொல்லி 
யிருக்கிறார்‌. எல்லாவற்றையும்நிக்‌ 
கிரஹம்‌ பண்ணுகிறவன்‌ யமன்‌. 
யமியும்‌ எல்லாம்‌ நிக்ரஹம்‌ பண்‌ 
ணினவன்‌. இருக்கிறபொழுதே 
எல்லாவற்றையும்‌ நிக்ரஹம்‌ 
பண்ணினவன்‌ ஸம்யமீ. 


நமக்கு இரண்டு ஸமயங்களில்‌ 
நிக்கிரஹம்‌ உண்டாகிறது. 
தூங்குகிற பொழுது நிக்கிரஹம்‌ 
இருக்கிறது. செத்துப்‌ போகிற 
பொழுது நிக்கிரஹம்‌ உண்டா 
றது. சாவும்‌ ஒரு நித்திரை 
தான்‌. தீர்க்க நித்திரை என்று 
அதற்கு ஒரு பெயர்‌. ஒருவன்‌ 
தூங்குகிறபொழுது ஆலோசனை, 
நினைவு முதலியவைகளில்‌ ஒன்றா 
வது இருக்கிரதோ? இல்லை, 
ஆனால்‌ விழித்துக்‌ கொண்ட 
உடனே, எல்வாம்‌ நிறைய வந்து 
விடுகின்றன. அவை தூங்கும்‌ 
பொழுது எங்கே இருக்கின்‌ றன. 
என்று தெரியவில்லை. அ ந்த 
மாதிரிதான்‌, செத்துப்போகிற 
போதுகூட எல்லாம்‌ அடங்கிவிடு 
இன்றன. 


இப்படி தூங்கும்பொழுதும்‌' 


"சாகும்‌ பொழுதும்‌ அடங்குவது 


ஸ்வாதீனமாக அடங்குவதல்ல. 
தூங்கும்‌ பொழுது அடங்குபவை 
எல்லாம்‌, மறுபடியும்‌ விழிக்கும்‌ 
பொழுது திரும்பி வந்துவிடு 
கின்றன: அவை எப்பொழுது 
தரும்பிவபருமோ தெதரியாது. 
சாவிலும்‌ அப்படித்தான்‌. சாகும்‌ 
பொழுது அடங்கி யிருந்தாலும்‌, 
வேறொரு தேஹம்‌ வந்தபொழுது 
அதிகமாக வந்துவிடுகின்றன. 
அவை ஸ்வாதீனம்‌ இல்லாமல்‌ 
அடங்கி. விடுவதால்‌, ஸ்வாதீன 
மில்லாமல்‌ திரும்ப வந்து விடு 
இன்றன. ஆகையால்‌ அவற்றை 
ஸ்வாதீனமாக அடக்கவேண்டும்‌. 


எல்லோரையும்‌ அடக்குகிற 
வன்‌ யமன்‌. இந்திரியம்‌ முதலிய 
வைகளை ஸ்வா தீனத்தோடு 
அடக்குகிறவன்‌ யமீ. நினைவோடு 
அவைகளை அடக்குகிறவன்‌, 


கண்ணைப்‌ ::பார்ச்காதே!'* 
என்று சொன்னால்‌, பாராமல்‌ 
இருக்கவேண்டும்‌. 


ஸ்வாமி அப்படிச்‌ செத்தவ 
ரைப்போல இருக்கவில்லை. ஸரி 
யனைப்பளாரென்று அடித்துப்‌ 
பல்லை உதிர்த்தார்‌. பிகஷ£டனம்‌ 
பண்ணினார்‌. கூத்தடிக்கிறார்‌. 
இப்படி நிரம்ப வேலை செய்‌ 
கிறார்‌. பக்தர்களுக்கு வரம்‌ 
கொடுத்துவிட்டு, ஊரூ ராகத்‌ 
இண்டாடுகிறார்‌. நம்முடைய 
காரியத்துக்காகத்தான்‌ திண்‌ 
டாடுகிறார்‌. எல்லாம்‌ அடங்கி 
இருந்த ஸமயம்‌ ஒன்றுண்டு. 
ஸ்வாமி எப்பொழுதும்‌ உள்ளே 
அப்படித்தான்‌ இருக்கிறார்‌. 
உள்ளே அப்படியிருந்தால்‌, வெளி 
யிலே எப்படி வேண்டுமானாலும்‌ 
இருக்கலாம்‌. 


வெளி அடக்கம்‌ இருந்தால்‌ 
தான்‌ உள்ளடக்கம்‌ நமக்கு உண்‌ 
டாகும்‌. **இருஷ்டியைக்‌ குறைத்‌ 
துக்சொள்‌, கூட்டத்தில்‌ 


19. 
இ 
சேராதே, இந்திரிய வியாபாரம்‌ 
களைக்‌ குறைத்துக்‌ கொள்‌". 
என்று சொல்லுவது அதற்காகத்‌ 
தான்‌. வெளியிலே அதிகமாகம்‌. 
பிரவிருத்தி இருந்தால்‌, உள்ளே 
அடங்காது. அதனால்‌ ' *காட்டுக்‌ 
குப்போ, பணத்தை வைத்துக்‌ 
கொள்ளாதே”* என்று பெரிய 
வர்கள்‌ சொல்லுகிருர்கள்‌. 
அந்தப்‌ பிரயோஜனம்‌ கிடைத்து 
விட்டால்‌ எப்படி. வேண்டுமானா 
லும்‌ இருக்கலாம்‌. 


ஸ்வாமி உள்ளே அடக்கமாக 
இருக்கிறார்‌; வெளியிலே கூத்‌ 
தடிக்கிறார்‌. ஒரு ஸமயம்‌ உள்ளே 
இருந்தது போல்‌ வெளியில்‌ இருப்‌ 
பார்‌. பார்வதி கல்யாணத்திற்கு 
முன்‌, அப்படி. ஒரு ஸமயம்‌ இதத்‌ 
தார்‌. அப்படி இருந்தாரென்று, 
குமார ஸம்பவத்தில்‌ காளிதாஸ 
மகாகவி எழுதியிருக்கிறார்‌. பார்‌ 
விக்கு முதலில்‌ திரயம்பகராகத்‌ 
தரிசனம்‌ கொகொடுத்தார்‌. 
மூன்று கண்களையுடைய ஸம்யமி 
யைப்‌ பார்வதி பார்த்தாள்‌ 
என்று அந்தக்கவி சொல்லுகிறார்‌. 


நமக்கு இரண்டு கண்களே 
இருக்கின்றன. அவைகளுக்கு 
இருப்பது வெளிப்பார்வை. 
இந்த இரண்டு கண்களைத்‌ தவிர, 
மூன்றாவது கண்‌ ஒன்று உண்டு. 
அது  பரமேசுவரனுக்குத்தான்‌ 
இருக்கிறது. அதைப்பற்றி பிர 
போத சந்திரோதயக்காரர்‌, முன்‌ 


கூறிய சுலோகத்திற்‌ சொல்லு 
கிறார்‌. ஸ்வாமி யமியாக ்‌ 
தார்‌. எல்லாவற்றையும்‌ அடக்‌ 


கிக்கொண்டு இருந்தார்‌. தே 

-ஆத்மஜ்யோதிஸ்‌ - பிரகாசிக்‌. 
கிறது... தரி$ன மாத்திரத்தி. 
லேயே, அத்த ஆத்மதேஜஸ்‌ தெரி. 
கிறது. ஸ்பஷ்டமாக ல 

நேத்திரம்‌ தெரி௰றது... . 
யாஜத்தில்‌ ்‌ 






தான்‌ பிரகாசிக்கிறது. அந்த 
ஜ்யோதிஸ்‌, ஸமஸ்தலோக வியா 
பகீமாக இருக்கிறது. அது 
எல்லாவற்றிற்கும்‌ ஆதாரம்‌. 


தேஹமத்யநாடி ஸுஷும்னா 
நாடி. அதில்‌ யோகாப்பியாஸம்‌ 


பண்ணிக்‌ காற்றைவிட்டு, ஆறு 
சக்கரங்களின்‌ வழியாக பிரம்ம 
ந்திரம்‌ வரையிற்போய்‌, தன்‌ 


மனத்தில்‌ சாந்தி என்கிற பத்தி 
னியை வைத்துக்கொண்டால்‌, 
ஆனந்தம்‌ உண்டாகிறது. மனது 
சாந்தம்‌ குறையாமல்‌ இருந்தால்‌ 
அதாவது சாந்தியென்னும்‌ 
ஸம்ஸாரம்‌ இருந்தால்‌--எப்‌ 
பொழுதும்‌ ஆனந்தத்தான்‌. 
மற்ற ஸம்ஸாரத்தால்‌ துன்பந்‌ 
தான்‌ உண்டாகிறது. எவ்வளவு 
குணம்‌, பக்தி உடையவளாக 
இருந்தாலும்‌, பக்கத்தில்‌ இருப்‌ 
பதற்கு பிரதிபந்தகம்‌ ஏற்பட்‌ 
டால்‌ வருத்தம்‌ உண்டாகிறது. 
அப்படியில்லாமல்‌ எப்பொழுதும்‌ 
மனத்தில்‌ இருந்துவிட்டால்‌, துக்‌ 
கமே இல்லை. 


ஸ்வாமியினிடம்‌ ஆத்மஜ்யோ 
இஸ்‌ பிரகாசிக்கிறது. தபஸ்வி 
ரூபமாக இருக்கிறார்‌. லோகம்‌ 
முழுவதும்‌ பிரகாசம்‌ இருக்கிறது. 
பிரம்மஸ்வரூபமாகக்‌ காணப்படு 
கிறது. உள்ளே நிறைந்திருக்கும்‌ 
சாந்தத்தை வெளியிலும்‌ வைத்‌ 
துக்கொண்டு, ஆத்ம நிஷ்டை 
யைப்‌ பண்ணிக்கொண்டு, சிஷ்‌ 
யார்களுச்கு ஞான முத்திரையைக்‌ 
[-- அகண்டு இருக்கரூர்‌. 
உள்ளே இருக்கறது வெளியிலும்‌ 


ஐசத்திற்குத்‌ தெரியட்டுமென்று, 
யோக நிஷ்டையில்‌ இருக்கிறார்‌. 
பராசக்தியாகிய சாந்தியை மனத்‌ 
இல்‌ வைத்துக்கொண்டு, அதனால்‌ 
நித்தியானந்தத்தோடு இருக்‌ 
கருர்‌. லலாடநேத்திரரூபமாக 
ஆத்ம ஜ்யோதிஸ்‌ பிரகாசிக்‌ 
கிறது. பின்னால்‌ விவேசனை அரச 
னாக வைத்து நாடகம்‌ எழுதப்‌. 
போகிற படியால்‌, இந்த மாதிரி 
ஸ்தோத்திரத்தை அவர்‌ பண்ணி 
னார்‌. 


அந்த ஸம்யமி யார்‌? 
மெளலீசுவரர்‌ தான்‌. சந்திர 
னுக்கு ஸோமன்‌ என்று ஒரு 
பெயர்‌ உண்டு. ஸோமவாரரம்‌, 
சந்திர மெளலீசுவரருடைய 
சிரசிலிருக்கிற சந்திரனுக்குரிய 
நாள்‌. அஷ்டமியில்‌ அர்த்த சந்‌ 
திரன்‌ இருப்பான்‌. சந்திரமெள 
லீசுவரர்‌ அர்த்த சந்திரனைத்தான்‌ 
மெளலியில்‌ வைத்திருக்கிறார்‌. 
அவர்‌ சந்திரார்த்‌ தமெளலி. 


சந்திர 


அஷ்டமியில்‌ ராத்திரி தான்‌ 
காப்பிடவேண்டும்‌; திவா உப 
வாஸம்‌ இருக்கவேண்டும்‌. 
ஞாயிறு, இரண்டு பர்வகாலங்‌ 
கள்‌, இவைகளில்‌ ராத்திரி உப 
வாஸம்‌ இருக்கவேண்டும்‌. சதுரத்‌ 
சி அஷ்டமிகளில்‌ பகலில்‌ சாப்‌ 
பிடக்கூடாது. கார்த்திகை 
ஸோமவாரத்திலும்‌ சாப்பிடக்‌ 
கூடாது. உபவாஸ விசேஷம்‌ 


அன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது.. 


அண்ணனுக்குத்‌ 
தம்பி சொன்ன 


அறிவுரை 


முடிவில்லாத பல வியாதிகள்‌ 
ஓர்‌ மனிதனுக்கு ஏற்படுவதற்குக்‌ 
காரணத்தை, விதுரர்‌ தஇிருத 
ராஷ்டிரனுக்குக்‌ கூறுகிறார்‌. அதா 
வது, பிறருடைய பொருள்களை 
யும்‌, அழகையும்‌, வீர்யத்தையும்‌, 
சிறந்த பாக்யங்களையும்‌, பூஜை 
யையும்‌ கண்டு பொருமைப்‌ படு 
கிறவனுச்கு, முடிவில்லாத பல 
வியாதிகள்‌ ஏற்படும்‌ என்றார்‌. 


வித்யையால்‌ ஏற்படும்‌ மதம்‌ 
(கர்வம்‌), தனத்தினல்‌ ஏற்‌ 
படும்‌ மதம்‌, நற்குலப்‌ பிநப்‌ 
பினால்‌ ஏற்படும்‌ மதம்‌, இம்மூன்‌ 
ம்‌ ஸாதுக்களுக்கு தமமாய்‌ 


அடக்கமாய்‌) ஆகின்றன. 
அஸத்துக்களை ஸாதுக்கள்‌ 
ஏதாவது ஒரு காரியத்தைச்‌ 
செய்ற 0 எப்பொழமு 





பாரதகஸிம்‌ ஹம்‌ பிரம்மஸ்ரீ 
சேங்காலிபுரம்‌ 


அனந்தராம தீக்ஷிதர்‌ 


தாவது வேண்டினார்களேயானால்‌, 
சிறிது கூட அந்தக்‌ காரியத்தைச்‌ 
செய்யாமல்‌, அவர்கள்‌ த , 
வேண்டிய மாத்திரத்தில்‌ (அஸத்‌ 
துக்கள்‌) தம்மை ஸத்தாக நினைத்‌ 
துக்கொண்டு விடுகின்றனர்‌... . 


பிராணிகள்‌” யாவைக்கும்‌ ஸு 
துக்களே கதி. ஸா, 
ஸாதுக்களே கதி. ம்‌ 

களுக்கும்‌ ஸாதுக்கள்‌ தாம்‌ ௧ 
ஒரு போதும்‌ அஸத்து 







நல்ல வஸ்திரம்‌ தரித்தவன்‌ 
சபையை ஜெயித்து விடுவான்‌. 
(முன்பின்‌ தெரியாதவர்கள்கூட, 
நல்ல வஸ்திரம்‌ தரித்தவனை 
கெளரவிப்பார்கள்‌ எனக்‌ 
சருத்து.) நல்ல ஆகாரத்தை 

ரும்புகிறவன்‌, பசுக்கள்‌ உள்ள 
வனாய்‌ இருந்தால்‌ ௮ந்க ஆசை 
யைப்‌ பூர்த்தி செய்து கொண்டு 
விடுவான்‌. !நள்ல வாஹனமுள்ள 
வன்‌, வழியைமளெயித்தவிட லாம்‌. 
நல்ல நடத்தை உள்ளவன்‌ எல்லா 
உலகங்களையும்‌ ஜெயித்தவிட 
லாம்‌. 


மனிதனுக்கு நல்ல நடத்தை 
யும்‌, நல்ல எண்ணமும்‌ தான்‌ 
புக்யமானவை. அவைகள்‌ எவ 
னிடம்‌ இல்லையோ, அவனுக்கு 
உ௰ிரினாலும்‌, பணத்தினாலும்‌, 
பந்துக்களாலும்‌ ஒரு பயனு 
மில்லை. 


தரித்ரர்கள்‌ எப்பொழுதும்‌ 
நிரம்ப உணவுகளை நன்கு சாப்‌ 
பிடுகிறார்கள்‌. அவர்களுச்கு எப்‌ 
பொழுதும்‌ பர இருக்கிறது. அந்‌ 
தப்‌ பசியானது, எந்த உண 
விலும்‌ ருசியை உண்டுபண்ணு 
கிறது. அம்மாதிரியான பசியோ, 
ருசியோ, பணக்காரர்களிடம்‌ 
மிகவும்‌ துர்லபம்‌. 


பெரும்பாலும்‌, பணக்காரார்‌ 
சளுக்கு சாப்பிடுதற்கான சக்தி 
இருப்பதில்லை, தரித்ரர்களுக்கு 
மரக்கட்டைகளைச்‌ சாப்பிட்‌ 
டாலும்‌ ஜெரித்துவிடும்‌. 


கீழ்ப்பட்ட மனிதர்களுக்கு 
பிழைப்பில்லாமையால்‌ படமும்‌, 
நடுத்‌ தர மனிதர்களுக்கு மரணத்‌ 
தினால்‌ பயமும்‌, மேலான மனி 
தார்களுக்கு அவமானத்தினால்‌ மிக 
யயமும்‌ ஏற்படும்‌. 


தர்மம்‌ அர்த்தம்‌ 
' விட்டுவிட்டு எவன்‌ 


இவைகளை 
இத்திரியங்‌ 


களுக்கு வசமாக இருக்கிறானே, 
அவன்‌ இகதிரத்தில்‌ லக்ஷ்மீ, 
உயிர்‌, பொருள்‌, மனைவி இவை 
சளிலிருந்து நழுவி விடுவான்‌. 


தப்பு செய்தவர்களுடன்‌ நல்ல 
வா்சள்‌ சேருவதால்‌, இவர்சளையும்‌ 
அவாகள்‌ செய்த குற்றம்‌ வந்து 
அடைந்து விடும்‌. எவ்வாறு பச்‌ 
சைக்‌ கட்டைகள்‌ காய்ந்த 
கட்டைசளுடன்‌ சேர்ந்தால்‌ 
அவையும்‌ எரிந்து வீடுமோ, அது 
போல! 


அஸமியை இல்லாமைம, 
நேர்மை, பரிசுத்தம்‌, சந்தோ 
ஷம்‌, இனிமையான சொல்‌, இந்‌ 
திரியஜயம்‌, ஸத்யம்‌, சிரமப்‌ 
படாமல்‌ காரியம்‌ செய்தல்‌, 
இவைகளெல்லாம்‌ அயோக்யர்‌ 
களிடம்‌ காணமுடியாது. 


உள்ளத்திலுள்ள ஸ்ரீபகவானை 
அறிதல்‌, துயரத்தைக்‌ கொடுக்‌ 
காத காரியத்தை செய்தல்‌, கஷ்‌ 
டங்களை ஸஹித்தல்‌, நித்யம்‌ தா்‌ 
மத்தை அநுஷ்டித்தல்‌, அடச்ச 
மாகப்‌ பேசுதல்‌, அடக்கமாக 
தானம்‌ செய்தல்‌, இந்த குணங்‌ 
கள்‌ மட்டமான மனிதர்களிடம்‌ 


இருப்பதில்லை. 


அயோக்யர்களுக்குப்‌ பிறரை 
ஹிம்ஸிப்பகே பலம்‌. அரசர்‌ 
களுக்கு தண்டிப்பதே பலம்‌. 


ஸ்திரீகளுக்கு கணவனுக்குச்‌ செய்‌ 


யும்‌ பணிவிடையே பலம்‌. குண 
சாலிகளுக்குப்‌ பொறுமையே 
பலம்‌. 


ஓ அரசனே, வாக்கை அடக்கு 
வது மிகவும்‌ கடினமான காரியம்‌. 
ஆச்சரியமாயும்‌ நல்ல கருத்துள்ள 
தாயுமுள்ளபேச்சுக்களை, நிரம்பப்‌ 
பேசுவது மிகக்‌ கடினம்‌. 


பலவிதமான அழகான சொற்‌ 


களைப்‌ பே?னால்‌, அந்தச்‌ சொற்‌ 


கள்‌.கேட்பவர்களுக்கும்‌ சொல்லு 
இறவர்களுக்கும்‌ மங்களத்தை 
நிரம்ப அளிக்கும்‌. ஒ அரசனே, 
கெட்ட பொருளுடன்‌ கூடிய 
சொல்லோவெனில்‌, பெரும்‌ துய 
ரங்களை அளிப்பதற்குக்‌ காரண 
மாகிவிடும்‌. 


அம்பினால்‌ அடிபட்ட புண்‌ ஆறி 
விடும்‌. கோடரியால்‌ வெட்டப்‌ 
பட்ட மரம்‌ துளிர்த்து விடும்‌. 
கெட்ட சொற்களினால்‌ மனத்தில்‌ 


ஏற்பட்ட புண்ணானது, ஆறவே 
ஆறாது. 
கர்ணி, நாளீகம்‌, நாராசம்‌ 


என்னும்‌ பலவித அம்புகள்‌ சரீ 
ரத்தில்‌ போடப்பட்டால்‌, அவற்‌ 
றைப்‌ பிடுங்கி எடுத்து விடலாம்‌. 
கெட்ட சொல்லாகிற அம்பைப்‌ 
போட்டால்‌, அசை உள்ளத்திலி 
ருந்து எடுக்கமுடியாது. அங்‌ 
கேயே தங்கிவிடும்‌. 


எவனுக்கு அவமானத்தை 
அளிக்க வேண்டுமென தேவர்கள்‌ 
நினைக்கின்றனரோ, அவனது 
நல்ல அறிவைக்‌ கெடுத்துவிடுகின்‌ 
றனர்‌. அதனால்‌, அந்த மனிதன்‌ 
தப்பான காரியங்களைச்‌ செய்ய 
விரும்புகிறான்‌. 


உலகத்திலுள்ள அறுபத்தாறு 

கோடி தீர்த்தங்கள்‌ யாவற்றிலும்‌ 
ஸ்நானம்‌ செய்வதும்‌, எல்லா 
பிராணிகளிடத்திலும்‌ நேர்மை 
யாய்‌ இருத்தலும்‌ ஸமமாகும்‌. 
நேர்மையாக இருத்தல்‌ அதிக 
மான இறப்பு உடையதாகவும்‌ 
ஆகலாம்‌. 


ஓ அரசனே, உமது புத்ரார்‌ 
களான பாண்டவர்களிடத்தில்‌ 
நேர்மையாக நடந்துகொள்ளும்‌. 
அதனால்‌ இவ்வுலூல்‌ சிறந்த £ர்த்‌ 
இயை அடைந்து, ர்‌. புண்ய 
லோகங்களையும்‌ அடைவீர்‌... 


ஓ புருஷரிரேஷ்டனே; 6 


செய்த புண்ய கார்யத்தினால்‌ ஏற்‌. 
பட்ட புகழ்‌ இவ்வுலகில்‌ எவ்‌ 
வளவு காலம்‌ விளங்குகறதோ, 
அவ்வளவு காலம்‌ அந்த மனிதன்‌ 
புண்ய லோகங்களில்‌ விளங்கு 
வான்‌. (ஆதலால்தான்‌, புண்ய 
புருஷர்கள்‌ சத்திரம்‌, கோவில்‌, 
வேத பாடசாலை, தண்ணீர்ப்‌ பந்‌ 
தல்‌, குளம்‌, ஸன்யாசிகள்‌ தங்‌ 
கும்‌ மடம்‌ இவற்றை ஆக்குவது; 
பசுக்கள்‌ உராய்ந்துகொள்ளும்‌ 
கல்‌ நாட்டுவது; படித்துறைகள்‌, 
சுமை தாங்கிகள்‌ கட்டுவது முத 
லிய தரா்மங்களைச்‌ செய்து வைக்‌ 
கின்றனர்‌. அதை பின்பும்‌ பரா 
மரிக்கப்‌ பொருள்களை வைத்து, 
தாம்‌ பரலோகம்‌ சென்றாலும்‌ 
அந்த தர்மங்கள்‌ நீடித்து நடக்‌ 
கும்படி செய்து, தம்‌ புகழ்‌ இவ்‌ 
வுலகில்‌ எப்பொழுதும்‌ இருச்கும்‌ 
படி. செய்கிறார்கள்‌.) 


பொய்யாகத்‌ தீர்ப்புக்‌ கூறிய 
வனும்‌, பொய்யாகச்‌ சாக்ஷி 
சொன்னவனும்‌, மூன்று துக்கங்‌ 
களை அடைவார்கள்‌. அதாவது, 
மனைவி இருக்கும்போது ம.ற்றொரு 
மனைவியை மணந்து கொண்டு 
வந்த தன்‌ கணவனைக்‌ கண்ட 
முந்திய மனைவி, இரவு முழுவதும்‌ 
எவ்விதம்‌ கண்ணீர்‌ விட்டுத்‌ துய 
ரத்தை அடைவாளோ: மேலும்‌ 
சூதாட்டத்தில்‌ சொத்து மு 
வதையும்‌ வைத்துத்‌ தோல்ல 
அடைந்தவன்‌ அந்த இரவு முழு 
வதும்‌ எந்த துக்கத்தை அடை 
வானே; பெரிய சுமையைச்‌ 
சுமந்து வெய்யிலில்‌ வெகுதூரம்‌ 
நடந்து வந்தவன்‌ அந்த , 
முழுவதும்‌ உடம்பு வலி 


மதல்‌ ட்‌ 


எவ்வாறு துக்கப்படுவானோ; அவ்‌ ' 


வாறு பொய்ச்‌, சாக்ஷி கூர 
வனும்‌, மாரறுகத்‌ தீர்ப்புக்‌ கூறிய 
வனும்‌, ஆயுளுள்ளவரை குஷ்‌ 
டத்தை அனுபவிப்பார்கள்‌. 
ஓ ராஜ சிரேஷ்டனே, 
முழுவதையும்‌ 





நீபொய்‌ சொல்லுவது சரியல்ல, 
பிள்ளைசளிடத்தில்‌ இருக்கும்‌ அன்‌ 
பினால்‌ ஸத்யம்‌ பேசாமல்‌, பிள்ளை 
கள்‌ மந்திரிகள்‌ இவர்களுடன்‌ நீர்‌ 
அழித்து போகக்கூடாது. 


ஒரு மனிதன்‌ எவ்வளவுக்செவ்‌ 
வளவு நல்ல காரியத்தில்‌ மனத்‌ 
தைச்‌ செலுத்துகிரனோ, அவ்‌ 
வளவுக்கவ்வளவு அவனுக்கு எல்‌ 
லாப்‌ பொருள்களும்‌ கைகூடும்‌. 


வேதம்‌ கற்றவன்‌ ஆசாரமில்‌ 
லாமல்‌ கபடமாய்‌ வெளி வேஷத்‌ 
துடன்‌ 
குயில்‌ குஞ்சுகள்‌ தம்‌ தாய்களால்‌ 
காக்கையின்‌ கூடுகளில்‌ வைக்கப்‌ 
பட்டிருந்த போதிலும்‌, இறக்கை 
முளைத்ததும்‌ காக்கையின்‌ கூடு 
களை விட்டுப்‌ போவதுபோல்‌, 
அவனுடைய மரண காலத்தில்‌ 
அந்த வேதங்கள்‌ ஆசாரமில்லா த 
வனை விட்டு வெளியில்‌ சென்று 
விடும்‌. 


கள்‌ குடித்தல்‌, சண்டையிடு 
(தல்‌, பெரும்‌ கூட்டத்தை எதிர்த்‌ 
தல்‌, கணவன்‌ மனைவி இருவர்‌ 
களையும்‌ பிரித்தல்‌, பங்காளிகளுக்‌ 
குள்‌ மனஸ்தாபத்தைச்‌ செய்தல்‌, 
அரசனை விரோதித்தல்‌, ஸ்திரீ 
புருஷர்களுக்குள்ளே கலசம்‌ செய்‌ 
தல்‌, கெட்ட மார்க்கத்தில்‌ செல்‌ 
அதல்‌ இவைகளை விட்டுவிட 
வேண்டுமெனப்‌ பெரியோர்கள்‌ 
கூறுகின்றனர்‌. 


இரேசை பார்த்துச்சொல்லுகிற 
வனையும்‌, முன்பு இிருடனாகஇருந்‌ 
பின்பு வியாபாரம்‌ செதுடுக்கு 
யும்‌, யோகி வேஷம்‌ பூண்டு கயிறு 
கம்பி வைத்துககொண்டு குறி 
சொல்லுகிறவனையும்‌, வைத்யனை 
யூம்‌, சத்ருவையும்‌, நண்பனையும்‌, 
பாடுகின்‌றவனையும்‌, ஆக இந்த 
ஏழு பேர்களையும்‌ ஸாக்ஷி 
யாகவோ, மத்யஸ்தர்களாகவோ 
வைக்கக்கூடாது. | 


இருப்பானேயாகில்‌;- 


பிறர்தன்னைப்‌ பூஜிப்பதற்காகச்‌ 
செய்யும்‌ அக்னி மஹாத்மன்‌, 
பிறா்‌ கொண்டாடுவதற்காக 
வைத்துக்கொண்ட மெளனமும்‌, 
பிறர்‌ தன்னை பூஜிப்பதற்காகக்‌ 
கற்ற வேதமும்‌, யாவரும்‌ தன்‌ 
னைப்‌ பெரியவன்‌ எனச்‌ சொள்லு 
வதற்காகச்‌ செய்யும்‌ தியாகமும்‌, 
தப்பான எண்ணத்தினால்‌ மாறு 
பாடாகச்‌ செய்யப்படுவதால்‌ 
அவைகள்‌ பயத்தை அளிக்கின்‌ 
றன. இவைகளையே ஈச்வரார்ப்‌ 
பண புத்தியோடு செய்தால்‌ பயத்‌ 
தைப்‌ போக்கிவிடும்‌, 


வீட்டிற்குத்‌ திவைப்பவனும்‌, 
விஷமிடுகின்‌றவனும்‌, மனைவியை 
வ்யபிசரிக்கச்‌ செய்து பிழைப்ப 
வனும்‌, ஸோமக்‌ கொடியை விற்‌ 
கின்றவனும்‌, பிறரைக்‌ கொல்லக்‌ 
கூடிய ஆயுதங்களைச்‌ செய்கிற 
வனும்‌, கோள்‌ சொல்லுகிற 
வனும்‌, நண்பனுக்கு துரோகம்‌ 
செய்கிறவனும்‌, பிறருடைய 
மனைவியிடம்‌ சேருகிறவனும்‌, கா்‌ 
பத்திலிருக்கும்‌ சிசுவைக்‌ கொல்லு 
கிறவனும்‌, குருவின்‌ மனைவியைப்‌ 
புணர்கின்றவனும்‌, கள்‌ குடிக்கும்‌ 
பிராமணர்‌ முதலிய மூன்று வர்‌ 
ணத்தார்களும்‌, மிகக்‌ கடூரமான 
மனமுடையவனும்‌, காக்கை 
புண்ணைக்‌ குத்தவதுபோல்‌ துயர 
மடைந்தவனை மேன்மேலும்‌ துய 
ரப்‌ படுத்துகிறவனும்‌, பரலோக 
மிஷ்லையெனச்‌ சொல்லுகிற 
வனும்‌, வேதங்களை தூஷிப்பவ 
னும, உபநயநம்‌ முதலிய ஸம்ஸ்‌ 
காரங்களை விட்டவனும்‌, ஆடு 
மாடு மூதலியவற்றை ரஹஸ்ய 
மாய்க்‌ கொல்லுகிறவனும்‌, தன்‌ 
னைக்‌ காக்கவேண்டுமென சரண 
மடைதந்தவனை சக்தி இருந்தும்‌ 
காக்காமல்‌ கைவிடுகின்றவனும்‌, 
ஆக இவர்கள்‌ யாவரும்‌ பிரம்ம 
ஹத்தி செய்தவர்களுக்கு ஸம. 
மாவார்கள்‌, 7 பஸ. 


க்‌ 


யும்‌ வணங்குகிருயா? மமிஃ 


தர்மத்தைவிட்டுத்‌ தனத்தை 
மாத்திரம்‌ ஸம்‌. ுதிக்காமலிருக்‌ 
கருயா? குடும்ப போஷணத்‌ 
திற்கு வேண்டிய தனத்தை 
ஸம்பாதிப்பதை விட்டு, தா்‌ 
மத்தைமாத்திரம்‌ ஸம்பாதிக்காம 
லிருக்கிராயா? தர்மத்தையும்‌ 
அர்த்தத்தையும்‌ விட்டு, காமத்‌ 
தில்‌ அகப்பட்டு இம்மூன்றையும்‌ 


கெடுத்துக்‌ கொள்ளாமலிருக்‌ 
கருயா? 
காலையில்‌ தானம்‌ முதலிய 


தர்மங்களையும்‌, பிறகு ராஜ்யங்‌ 
களையும்‌, ராத்திரியில்‌ காமத்தை 
யும்‌, ஒன்றிற்கொன்று விரோத 
மில்லாமல்‌ பிரித்து ௮னுஷ்டிக்கி 
ரயா? 


பரலோகமில்லை என்று வாதிப்‌ 
பது, பொய்‌ சொல்வது, கோபிப்‌ 
பது, அஜாக்கிறதை, காரியங்களை 
தாமதமாகச்‌ செய்வது, எல்லா 
மேன்மைக்கும்‌ காரணமான 
ஸாதுக்களைத்‌ தரிசிக்காமலிருப்‌ 
யது, சோம்பல்‌, இந்திரியங்களை 
அடக்காமலிருப்பது, மந்திரி 
களின்‌ உதவியில்லாமல்‌ ராஜ்ய 
காரியங்களைத்‌ தானே ஆலோ?ப்‌ 


பது, விபரீதமான அர்த்தங்களைச்‌ , 


சொல்லுகிறவர்களுடன்‌ ஆலோ 
ர ங்பற்ட்‌. நிச்சயித்த, காரியங்களை 
ஆரம்பிக்காமலிருப்பது, தன்‌ 
ஆலோசனைகளை முன்னதாகவே 
வெளியிடுவது, காலையில்‌ எழுந்த 
வுடன்‌ கண்ணாடி முதலியவை 
களைப்‌ பார்ப்பதென்ற மங்கள 
காரியங்களை அனுஷடிக்காம 
லிருப்பது, யாரைப்‌ பார்த்தா 
லம்‌ எழுந்து மரியாதை செய்வது 
என்ற இந்த பதினான்கும்‌, அரசன்‌ 
விலக்க வேண்டி௰ தோஷங்்‌. 





வெளியிடுபவ 


ம்‌, ஆரி ட 
சோடு, சென்னை ஃ॥ ஷ்‌ 








இராம, 
 அச்சிடுபவர்‌: கொண்டா. காசி. சீதாராமன்‌, ராமன்ஸ்‌ 


இடர்‌ கய மகர 


மூக்கியமானவை. நீ அவைகளை 
விலக்குகிராயா? 
வேட்டை, சூதாட்டம்‌, பகலில்‌ 


தூங்குவது, பிறரைத்‌ தாஷிப்பது 
பெண்களுடனே காலம்‌ கழிப்பது 


மதுபானம்‌, பாட்டு கூத்து 
வாத்திய மென்றவைகளில்‌ 
காலத்தைக்‌ சுழிப்பது, காரிய 


மில்லாமல்‌ அலைவதென்ற இந்தப்‌ 
பத்தையும்‌ விலக்கி வருகிரூயா? 


நீஸம்பாதித்த தனம்‌, அதை 
பிறருக்குக்‌ கொடுப்பதாலும்‌, நீ 
அனுபவிப்பதாலும்‌ பயன்‌ பெறு 
இன்றதா? உன்‌ பாரியை உனக்கு 
அனுகூலமாக இருக்கிறாளா? நீ 
சாஸ்திரங்களைக்‌ கேட்டதற்கு 
அடையாளமாக, நல்ல ஆசார 
முள்ளவனாகவும்‌, நீல்ல நடத்தை 
யுள்ளவனாகவும்‌ இருக்கிறாயா? 


நான்‌ இதுவரையில்‌ சொல்லி 

வந்த நீதி, தீர்க்காயுஸையும்‌, 
இர்த்தியையும்‌, தர்மம்‌ காமம்‌ 
அர்த்தமென்ற புருஷார்த்தங்களை 
யும்‌ கொடுக்கச்கூடியது. உன்‌ 
புத்தி அந்த வழியில்‌ செல்‌ 
கன்றதா? 


ஸன்மார்க்கத்தைஅனுஸரித்துப்‌ 
பெரியோர்களால்நித்திக்கபடா த 
இந்த ஆசாரம்‌, நமது பிதாவால்‌ 
அனுஷ்டிக்கப்படுகிறது. நமது 
ப்ரபிதாமஹர்‌ முதலிய முன்னோர்‌ 
கள்‌ இதையே அனுஷ்டித்து வந்‌ 
தார்கள்‌. நீயும்‌ இதையே அனுஷ்‌ 
டித்து வருகிறாயா? 

மேற்‌ சொன்ன நீதிகளை அறிந்து 
நமது மூன்னோர்களைப்‌ போலக்‌ 
குடிகளைத்‌ தர்மமாக ஆண்டு வந்‌ 
தால்‌, நீ இவ்வுலகத்தில்‌ பூமண்ட 


லாஇபதியாச இருப்பாய்‌. ல்‌ 


மகலை, 4 









காசலம்‌ செட்டி 


பிசிண்டிங்‌ பிரஸ்‌, 81-5 பாண்டிபஸார்‌, தியாகராவாகர்‌, சென்ன-17, 


ட்‌ 
தாமதமில்லாமல்‌ செய்து முடிக்‌ 
கிருயா? சீக்கிரத்தில்‌ செய்து 
முடிக்காத காரியத்தின்‌ பயனைக்‌ 
காலம்‌ கொள்ளையிடுகிறது. 


வெகுமதி பெறுதல்‌, லஞ்சம்‌ 
வாங்குதல்‌ முதலிய தீயவழக்கங்க 
ளில்லாதவர்சளும்‌, மனோவாக்குக்‌ 
காயங்களில்‌ சுத்தர்களுமான உத்‌ 
தம மந்திரிகளை, பெரிய காரியங்‌ 
களிலேயே உபயோகிக்கிரறாயா? 


நாஸ்திக பிராம்மணர்களுடன்‌ 
பழகா மலிருக்கிறாயா? சாஸ்திரங்‌ 
களுக்கு விபரீதமான அர்த்‌ தங்களை 
உபதேசிப்பதில்‌ இவர்களுக்கு 
அதிகத்‌ திறமையுண்டு. இவர்கள்‌ 
உண்மையான ஞானத்திற்கு 
விரோதமான ஞானத்தை உடை 
யவர்கள்‌. பாலர்களைப்‌ போல்‌ 
ஒன்றும்‌ தெரியாதவர்கள்‌; ஆனால்‌ 
தங்களைப்‌ பெரிய பண்டிதராக 
ளென்று எண்ணுகிறவர்கள்‌. 
வேதமார்க்கத்திற்கு விபரீதமான 
புத்தியையுடையவர்கள்‌. 


புராணங்களையும்‌ தர்ம சாஸ்தி 
ரங்களையும்‌ பெரியோர்களுடைய 


ஸம்பிரதாய பரம்பரைப்படி 
அர்த்தம்‌ செய்யாமல்‌, கேவலம்‌ 
தார்க்கத்தைப்‌ பிரயோகித்து, 


அவை இஹத்திலும்‌ பரத்திலும்‌ 
பயனற்றவை என்று வாதிப்பவர்‌ 
கள்‌ 


பயிரிடுகிறவர்களும்‌, பசுக்களை 
மேய்க்கிறவர்களும்‌, உன்‌ ஆளு 
கையில்‌ எல்லையற்ற ஐசுவரி 
யத்தை அடைந்து உன்னிடத்தில்‌ 
பிரீதி வைத்திருக்கிறார்களா? 
கொடுக்கல்‌ வாங்கல்‌, ஏற்றுமதி 
இறக்குமதி முதலிய வியாபாரங்‌ 
களைச்‌ செய்து வர்த்தகர்கள்‌ 
உன்னை அண்டி ஸாகமாகப்‌ 
பிழைக்கிறார்களா? அரசன்‌ தன்‌ 
ராஜ்யத்தில்‌ வஸிக்கும்‌ ஜனங்க 
ளெல்லோரையும்‌ தர்மமாக ஆள 
வேண்டும்‌. ஆகையால்‌ இவர்‌ 


களைக்‌ காப்பாற்றி வருகிறாயா? ்‌்‌ 


9 ப்‌ 


- ஓவ்வொரு நா காலையில்‌ 
நன்றாக அலங்கரித்துக்‌ கொண்டு 
ராஜஸபையில்‌ வந்த! பிரை 
களுக்குத்‌ தரிசனம்‌ கொடுக்க 
ரயா? ்‌ 


உன்‌ வரவு அதிகமாகவும்‌ 
செலவு குறைவாகவும்‌ இருக்கிற 
தா? தகாதவர்களுக்கு, உன்‌ திரவி 
யத்தை ஏராளமாகக்‌ கொடுக்‌ 
காமலிருக்கிராயா? 


தேவதைகள்‌, பிராம்மணர்கள்‌ 
பித்ருக்கள்‌, யாசகர்கள்‌, வீரர்கள்‌ , 
மித்திரார்கள்‌ | இவர்களுக்கு உன்‌ 
ஐசுவரியத்தை அதிகமாகச்செலவு 
செய்கிராயா? 


தனவான்களுக்கும்‌ ஏழை 
களுக்கும்‌ வியாஜ்யம்‌ நேர்ந்தால்‌, 
உன்‌ நியாயாதிகாரிகள்‌ தனவா 
னிடத்திலிருந்து லாபத்தை 
அடையஉத்தேூக்காமல்‌ தீர்ப்புச்‌ 
செய்கிறார்களா? 


அரசன்‌ தன்‌ ராஜ்யத்தில்‌ நடக்‌ 
கும்‌ நியாயா நியாயங்களை 
விசாரிக்காமல்‌, கேகேவலம்‌ தன்‌ 
செளக்கியத்தையே நாடி ஆண்டு 
வந்தால்‌, சரியாக விசாரிக்காமல்‌ 
குற்றம்‌ சாட்டப்பட்டவர்கள்‌ 
கண்ணீர்‌ விட்டால்‌ அது 
அவனுடைய மனைவி மக்களையும்‌ 
பசுக்களையும்‌ நாசம்‌ செய்யும்‌. 


வயது சென்றவர்களையும்‌ 
பாலர்களையும்‌, உத்தமமான 
ைத்தியர்களையும்‌, வெகு 
மானங்களாலும்‌ ஸ்நேகத்தாலும்‌ 
இனிமையான .வார்த்தைகளா 
லும்‌ வசப்படுத்துகிறாயா? 

குருமார்களையும்‌, பெரியோர்‌ 
களையும்‌, தபஸ்விகளையும்‌, டடஷர 
தைகளையும்‌, அஇதிகளையும்‌, தேவ 
தைகள்‌ வஸிக்கும்‌ மரங்களையும்‌, 
யோக. மஹிமையால்‌ இவ்வுல 
தவர்களையும்‌, பிரா ்‌ 


ம்‌ 
“படர்கின்டிமே 


.. இராமன்‌ கேட்ட கேள்விகள்‌ 


[வனவாசம்‌ சென்ற இராமனைத்‌ தேடி, பரதன்‌ காட்டுக்கு 
வருகிறான்‌. இராமன்‌ மிகவும்‌ கனிவோடு வரவேற்று, அவனை 
உச்சிமோந்து தன்‌ மடிமேல்‌ உட்கார வைத்துக்கொண்டு, அவ 


னுடைய க்ஷேமலாபங்களை விசாரிக்கிறார்‌. 


அப்படி விசாரிக்கும்‌ 


போது, அவர்‌ கேட்கும்‌ கேள்விகள்‌ பெரிதும்‌ பொருட்செறிவு 
வாய்ந்தவை. தர்மசாஸ்திரங்களின்‌ சாரமாக விளங்குபவை. 
ஆகையால்‌, அந்தக்‌ கேள்விகளில்‌ சிலவற்றைக்‌ 8ழே தருகிறோம்‌. 


சடையைக்‌ தரித்தவனும்‌, மர 
வுரிகளைத்‌ தரித்துக்‌ கொண்டிருப்ப 
வனும்‌, கைஈ௬ப்பி, பிரம்மதினத்‌ 
இன்‌ முடிவில்‌ ஒளியில்லாத 
சூரியன்போல்‌ வெறுந்தரையில்‌ 
விழுந்து நமஸ்கரிப்பவனுமான 
பரதனை, ஸ்ரீராமன்‌ பார்த்தார்‌. 


தேகம்‌ மெலிந்து, நிறம்‌ மாறி, 
பரதன்‌ இவனே என்று அடை 
யாளம்கண்டுபிடிக்கமுடி யவில்லை. 
ஆயினும்‌ ஒருவாறு தெரிந்து 
கொண்டு, தன்னுடன்‌ பிறந்த 
பரதனை அன்புடன்‌ வாரி எடுத்து 
அணைத்துக்கொண்டார்‌. 


பிறகு, ராமன்‌ அவனை உச்9 
மூகார்ந்து மடிமேல்‌ உட்கார 
வைத்துக்‌ கொண்டு, தன்‌ 
துக்கத்தை அடக்கிக்‌ கொண்டு, 
இவ்வாறு குசலப்பிரசனம்‌ செய்‌ 
தார்‌. 


இந்தக்‌ காட்டிற்கு எப்படி 
வந்தாய்‌? நமது பிதாவுக்கு 
ஸமீபத்திலிருந்து ஸகல பணி 
விடையும்‌ நீயே செய்ய வேண்டிய 
தல்லவா? அவர்‌ எங்கே போய்‌ 
விட்டார்‌? அவர்‌ உன்னை விட்டுப்‌ 
பிரியப்‌ பொறுக்க மாட்டாரே? 
அவர்‌ உயிரோடிருந்தால்‌ நீஇந்தக்‌ 
காட்டிற்கு வர நியாயமில்லையே? 


- ஆரியர்‌] 


சிரேஷ்டமான குலத்தில்‌ 
பிறந்தவரும்‌, ஸத்தியம்‌ தவருத 
வரும்‌, எண்ணிறந்த அசுவமேதங்‌ 
களையும்‌ ரா யங்களையும்‌ 
செய்தவரும்‌, தர்மத்திலிருந்து 
விலகாதவருமான தசரதச்‌ சக்கர 
வர்த்தி ஸுகமாக இருக்கிறாரா? 


தேவதைகளையும்‌, மாதா 
பிதாக்களையும்‌, குருக்களையும்‌, 
ஜ்ஞாதிகளையும்‌, பெரியோர்களை 
யும்‌, வித்வான்‌௧ளையும்‌ பிராம்ம 
ணர்களையும்‌ நீ திருப்தி செய்விக்‌ 
கிருயா? 


உன்‌ மந்திரிகள்‌ புத்திமான்‌ 
களாகவும்‌, நீதிசாஸ்திர நிபுணர்‌ 
களாகவும்‌, உத்தம குலத்தில்‌ 
பிறந்தவர்களாகவும்‌, பிறருடைய 
எண்ணங்களை ஸுக்ஷ்மமாகத்‌ 
தெரிந்து கொள்கிறவர்களாகவும்‌ 
உன்னைப்‌ போல்‌ நம்பத்‌ தகுந்த 
வா்களாகவும்‌ இருக்கிறார்களா? 


தகுந்த காலத்தில்‌ படுக்கிராயா? 
தகுந்த காலத்தில்‌ விழிக்கிருயா? 
விடியற்காலத்தில்‌ ஐசுவரியத்தை 
ஸம்பாதிக்கும்‌ வழிகளை ஆலோ?க்‌ 
கஇருயா? 


ஸாலபமான ஸாதனங்களால்‌ 
விசேஷப்‌ பயன்‌ கிடைக்கக்கூடிய 
காரியத்தை, நன்ருகஆலோித்து 


தாங்க முடியவே இல்லை. இது. 


எந்தப்‌ பாப கர்மாவின்‌ பயனோ 
தெரியவில்லை. நான்‌ உட்கொள்‌ 
ளக்கூடிய உணவு எது? தயவு 
செய்து தெரிவிக்கவேணும்‌' * 
என வினவினேன்‌. 


1: அதைக்கேட்டு பிரஹ்மதே 
வன்‌ :*ச்வேத! உன்‌ உடலில்‌ 
உள்ள ருசியான மாம்ஸங்களே 
உன்னுடைய உணவாகும்‌. 
காட்டில்‌ நீ தவம்‌ புரியுங்காலத்‌ 
தில்‌, உன்‌உடலை நன்றாகவளர்த்து 
வைத்‌இிருகீகின்றாய்‌. விதைக்காத 
விதை முளைக்காது. பலவித 
ஆஹாரங்களை உட்கொண்ட 
போதிலும்‌ உனக்குத்‌ திருப்தி ஏற்‌ 
படவில்லை. ஒருநாள்‌ நீ புசிக்கப்‌ 
போகுந்‌ தருணத்தில்‌, ஓர்‌ சந்நி 
யாசி உன்னிடம்‌ பிக்ஷை கேட்‌ 
டார்‌. உணவில்‌ உள்ள அதிக 
ஆசையால்‌, நீ அவருக்கு பிக்ஷை 
கொடுக்க மறுத்துவிட்டாய்‌. நீ 
மிகத்‌ தீவிரமாகத்‌ தவம்‌ புரிந்‌ 
இருந்தபோதிலும்‌, சொற்ப 
தானங்கூடச்‌ செய்தவன்‌ அல்ல. 
தவத்தின்‌ பயனாக இவ்வுலகத்‌” 
திற்கு வந்தாய்‌. தானம்‌ செய்‌ 
யாததாலும்‌, சந்நியாசிக்குப்‌ 
பிக்ஷையளிக்காத காரணத்‌ 
தாலும்‌, பசியும்‌ தாஹமும்‌ 
உன்னை வாட்டுகின்றன. உன்‌ 
உடலை நீ தடவித்தடவி வளர்த்த 
தால்‌, அதில்‌ உள்ள மாம்ஸத்‌ 
தையே நீ புசித்து வரவேண்டும்‌. 
எப்பொழுது மஹான்‌ அகஸ்தியர்‌ 
உன்னிடம்‌ வருகின்ராரோ, அப்‌ 
பொழுதுதான்‌ உன்னுடைய பச 
யும்‌ தாஹமும்‌ தீர்த்து இவ்விடத்‌ 
(இலேயே சுகமாக வாழ்த்து வரு 


வாய்‌** எனக்‌ கூறினார்‌. : 


த 
எ முனிவரே! அன்‌ றுமுதன்‌ 
இன்றுவரை, என்‌ பாபத்தின்‌ 
பயகை இந்தக்‌ கேவலமான ;। 
ஆஹாரத்தையே பிரதி தினம்‌ ! 
உட்கொண்டு வருகிறேன்‌. என்‌ 
உடலும்‌ அழிந்தபாடில்லை. என்‌ 
னுடைய பசியும்‌ தாஹமும்‌ 
,தணியவுமில்லை. என்‌ பாக்கிய 
வசத்தால்‌ இப்பொழுது தங்களை 
சந்திக்கும்படி நேர்ந்தது. தாங்‌ 
கள்தான்‌ அகஸ்திய முனிவராக 
இருக்கவேண்டும்‌. மனுஷ்யசஞ்‌ 
சாரமில்லாத இக்காட்டில்‌, வேறு 
ஒருவர்‌ பிரவேசிக்க முடியாது. 
என்னுடைய இந்த ஆபரணத்‌ 
தைப்‌ பெற்றுக்கொண்டு, என்னை 
இக்கொடிய பாவத்திலிருந்து 
விடுவிக்க வேண்டும்‌. இத்த 
ஆபரணத்திலிருந்து சுவர்ணம்‌, 
தனம்‌, வஸ்திரம்‌, பலவித 
உணவுகள்‌, நகைகள்‌ மற்றும்‌ 
விரும்பிய பொருள்கள்‌, போகங்‌ 


கள்‌ எல்லாவற்றையும்‌ பெற 
லாம்‌' எனக்‌ கூறி, இந்த 
ஆபரணத்தை என்னிடம்‌ 


கொடுத்தான்‌. நானும்‌ அதைப்‌ 
பெற்றுக்கொண்டேன்‌. உடனே, 
கீழே கிடந்த அவன்‌ உடல்‌ 
அழிந்து விட்டது. ச்வேதனும்‌ 
பசி தாஹமற்றவனாய்‌ மிகுந்த சந்‌ 
தேரஷத்துடன்‌ பிரஹ்ம 
லோகத்திற்குச்‌ சென்றான்‌. ”* 


இதிலிருந்து அதிதிகளுக்கு 

உணவு அளிக்காமல்‌ இருத்தல்‌ 

மிகக்‌ கொடிய பாபம்‌ எனத்‌ 

தெரியவருகிறது அல்லவா ? 
இ னி 


சப 


அது வேறு எங்கும்‌ செல்லாமல்‌, 
அந்த சவத்திற்கு அருகில்‌ சற்று 
உயரத்தில்‌ வந்து இடீர்‌ என்று 
நின்றுவிட்டது. அதில்‌ சுவர்க்க 
போகங்களைஅநுபவித்துக்கொண் 
டிருக்கும்‌ ஒர்‌ உத்தம புருஷனை 
யும்‌, அவனைச்‌ சுற்றிக்‌ கானம்‌ 
செய்து கொண்டும்‌, நர்த்தனம்‌ 
செய்து கொண்டும்‌, சத்ரம்‌, சாம 
ஈம்‌ முதலியவற்றால்‌ உபசாரம்‌ 
செய்துகொண்டும்‌ இருக்கும்‌ பல 
அப்ஸரஸ்திரீகளையும்‌ 
றேன்‌. 


ஈஈழிக வியப்புடன்‌ அந்த விமா 
னத்தை நான்பார்த்துக்கொண்டி 
ருக்கும்‌ பொழுதே, அதில்‌ வீற்றி 
ருந்த அந்த இல்யபுருஷன்‌, அந்த 
விமானத்திலிருந்து ழே இறங்கி 
அந்த சவத்தின்‌ அருகில்‌ சென்று 
அதைக்‌ கடித்துத்‌ இன்றான்‌. 
வேண்டிய வரையில்‌ தின்று 
விட்டு, கடைசியில்‌ அக்குளத்தில்‌ 
இறங்கி ஆசமனம்‌ செய்து, மறு 
படியும்‌ அந்த விமானத்தில்‌ ஏறத்‌ 
திரும்பினான்‌. 


"அப்பொழுது நான்‌ அவனி 
டம்சென்று *தாங்கள்யார்‌? தேவ 
லோகவாசி என்று தோன்றுகின்‌ 
ஐதே? ஆனால்‌ மிகவும்‌ நிந்திக்கத்‌ 
தகுந்த இந்த ஆஹாரத்தை ஏன்‌ 
உட்கொள்ளுகின்‌ றீர்கள்‌ என்பது 
எனக்குப்‌ புலப்படவில்லை. இது 
மிக ஆச்சரியமாக இருக்கிறது. 
இதன்‌ காரணத்தை நான்‌ அறிய 
விரும்புகிறேன்‌" எனவினவினேன்‌. 


**என்‌ வார்த்தையைக்‌ கேட்ட 
/ அத்த தேவபுருஷன்‌, கை கூப்பிய 


கண்ணுற்‌ . 


வண்ணம்‌ பேசத்‌ தொடங்கினான்‌. 


₹: மஹரிஷே! முன்ஜன்மத்தில்‌ 
நடந்த என்னுடைய கதையைச்‌ 
சொல்லுகிறேன்‌, கேளுங்கள்‌. 
அவரவர்கள்‌ செய்த புண்ணியத்‌ 
தையோ பாவத்தகையோ, அனுப 
வித்து தானே அகவேண்டும்‌?முடி 
யாது என்று சொன்னால்‌ 
விடுமோ? 


*:. விதர்ப்ப தேசத்தில்‌ ஸுதே 
வன்‌ என்று ஓர்‌ அரசன்‌ இருந்‌ 
கான்‌. அவனுடைய இரு பிள்‌ 
ளைகளுள்‌ நான்‌ ஒருவன்‌. ஸுர 
தன்‌ என்று பெயர்கொண்ட என்‌ 
தம்பி ஒருவன்‌. என்‌ பெயர்‌ 
ச்வேதன்‌. என்‌ தகப்பன்‌ கால 
கதியடைந்தபின்‌ நான்‌ இராஜ்ய 
பரிபாலனம்‌ செய்து வந்தேன்‌. 
ஒரு சமயம்‌, இனி இவ்வளவு 
வருஷங்கள்‌ நான்‌ ஜீவித்திருக்கக்‌ 
கூடும்‌ என்பதை அறிந்து, பாக்கி 
வருஷங்களில்‌ தவம்‌ செய்ய 
விரும்பி, என்‌ தம்பியை அரசனாக 
நியமித்துவிட்டு இந்த வனத்‌ 
திற்கு வந்ேேகன்‌. இங்கு பல 
வருஷங்கள்‌ தீவிரமாகத்‌ தவம்‌ 
புரிந்து, அதன்‌ பயகை பிரஹ்ம 
லோகத்தை அடைந்தேன்‌. அங்கு 
சென்ற பின்னும்‌, ப௫யும்‌ தாஹ 
மூம்‌ மிக அதிகமாக என்னைத்‌ துன்‌ 
புறுத்தின. அதனால்‌ மிகவும்‌ 
களைப்படைந்த நான்‌, பிருஹ்ம 
தேவனிடம்‌ சென்று **பகவந்‌! 
இத்த லோகத்தில்‌ பசி, தாஹம்‌ 
முதலிய துன்பங்களே இரா 
எனப்‌ பெரியோர்கள்‌ கூறினார்‌ 
கள்‌. ஆனால்‌ இங்கு வந்த பின்‌ 
னும்‌ எனக்கு பசியும்‌ தாஹமும்‌ 


தற்காலம்‌ உள்ள அரசர்கள்‌ அனை 
வரும்‌ அவனுடைய ஸந்ததியில்‌ 
தோன்றியவர்களாதலால்‌, அவர்‌ 
களிடமும்‌ நான்கு தஇிக்பாலா்க 
ளுடைய அம்சங்களும்‌ இருக்கின்‌ 
றன. அவற்றுள்‌, அவ்வப்போது 
உசிதமான கட்டளைகளைப்‌ பிறப்‌ 
பிக்கும்‌ இந்திரனுடைய அம்சத்‌ 
தால்‌, பிரஜைகள்‌ அளிக்கும்‌ கப்‌ 
பம்‌, வெகுமானம்‌ முதலியவற்‌ 
றைப்‌ பெற்றுக்‌ கொண்டு, பிர 
ழைகளைப்‌ பாவங்களிலிருந்து 
விடுவிக்க அரசன்‌ கடமைப்பட்‌ 
டிருக்கிரான்‌. ஆதலால்‌, ஏ ராம! 
தங்களிடமுள்ள இந்திரனது ௮ம்‌ 
சத்தால்‌ இந்த ஆபரணத்தைப்‌ 
பெற்றுக்கொண்டு, என்னைப்‌ 
பாவங்களிலிருந்து அவசியம்‌ விடு 


விக்க வேண்டும்‌. இது தங்களு 
டைய கடமை. 
முனிவருடைய நியாயமான 


அந்த வார்த்தையைக்‌ கேட்டு, 
ஸ்ரீராமர்‌ அந்த ஆபரணத்தைப்‌ 
பெற்றுக்கொண்டு, **இவ்வளவு 
அழகான, அற்புதமான நகை 
தங்களுக்கு யாரிடமிருந்து எவ்‌ 
வாறு கிடைத்தது?'” என வின 
விஞர்‌. 


அகஸ்தியர்‌ சொன்னார்‌: **இது 
முன்பு திரேதா யுகத்தில்‌ நடந்த 
ஓர்‌ அற்புதமான வரலாறு. 
சொல்லுகிறேன்‌ கேளுங்கள்‌. ஒரு 
சமயம்‌ தவம்‌ செய்ய மிகவும்‌ 
தகுதியுள்ள ஒரு ஸ்தலத்தைத்‌ 
தேர்ந்தெடுப்பதற்காக, பல காடு 
களுக்குச்‌ சென்றேன்‌. . அப்பொ 
முது ஓரிடத்தில்‌ ஒர்‌ காட்டைக்‌ 


8. 
கண்டேன்‌. அது மிக கசாலமாகு 
இருந்தது. ஆனால்‌ அங்கு கனி 


தனே, மிருகமோ, பக்ஷியோ எது 
வும்‌ காணப்படவில்லை. 


₹*அங்குள்ள அழகிய மரங்‌ 
களும்‌, செடி கொடிகளும்‌ கண்‌ 
களைக்‌ கவர்ந்தன. அந்த வனத்‌ 
இதின்‌ நடுவில்‌, ஓர்‌ விசாலமான 
குளம்‌. அதில்‌ சக்ரவாகம்‌, ஹம்‌ 
ஸம்‌ மூதலிய பல அழகிய பறவை 
கள்‌, தாமரை, உத்பலம்‌ முத 
லிய பல புஷ்பங்கள்‌ எல்லாம்‌ 
அந்த வனத்தின்‌ சோபயையை 
அதிகரித்தன. காட்டில்‌ பறவை 
கள்‌ சஞ்சரிக்காததும்‌, குளத்தில்‌ 
மட்டும்‌ பறவைகள்‌ சந்தோஷ 
மாக வாழ்ந்துகொண்டிருப்ப 
தும்‌ மிக ஆச்சரியமாக இருந்தது. 


**நிழல்‌ சூழ்ந்த அக்‌ குளக்கரை 
யிலேயே, அன்றுமுழுவதும்‌ தங்கி 
யிருந்தேன்‌. காலையில்‌ எழுந்‌ 
திருந்து அக்குளத்திற்குச்‌ செல்லு 
கையில்‌, அங்கு ஓர்மனிதனுடைய 
உடல்‌ வாட்டமில்லாமல்‌ வளர்ந்‌ 
இருந்ததைக்‌ கண்டேன்‌. உயிரற்‌ 
றதானாலும்‌ உயிருடன்‌ இருப்பது 
போலவே மிகுந்த சோபையுடன்‌ 
அது விளங்கிற்று. மிக ஆச்சரியத்‌ 
துடன்‌ அதைப்பற்றிய சிந்தனை 
யுடனேயே, அக்குளக்கரையில்‌ 
ஒரு முகூர்த்த காலம்‌ நின்று: 
கொண்டிருந்தேன்‌. 


*(அப்பொழுது, மனோ வேக. 
மாகச்‌ செல்லும்‌ ஓர்‌ அற்புத 
விமானம்‌, ஆகாயத்திலிருந்‌, 
இறங்கி வருவதைக்‌. கண்டேன்‌, 


ப ரம்பன்‌ “ரகு கீ. 


ச்ச்‌ 

'இிக்குச்‌ செல்லவேண்டும்‌”* என்று. 
வேண்டிக்‌ கொண்டார்‌. இராம 
ரும்‌ அத்ற்கு இணங்கினார்‌. 


பிறகு விச்வகர்மா என்‌. றதேவச்‌ 
சிற்பியினால்‌ நிர்மாணம்‌ செய்யப்‌ 
பட்டதும்‌, திவ்விய தேஜஸுடன்‌ 
பிரகாசித்துக்‌ கொண்டிருப்பது 
மான ஓர்‌ ஆபரணத்தைதக்‌ 
கொண்டு வந்து, ''ராம! இதைப்‌ 
பெற்றுக்கொள்ள வேவண்டும்‌, 
இதை நீ அணிந்துகொண்டு நான்‌ 
பார்க்க அசைப்‌ படுகிறேன்‌. 
சூரியனைப்‌ போல்‌ பிரகா?க்கும்‌ 
இந்த விசித்திரமான ஆபரணம்‌ 
உன்னிடந்தான்‌ இருக்கவேண்டும்‌. 


இது ஒருவரால்‌ எனக்கு 
கொடுக்கப்‌ பட்டது. அதைதப்‌ 
பிறருக்குத்‌ தானம்‌ செய்தால்‌, 


அதற்குப்‌ பயன்‌ மிக அதிகம்‌. ஆத 
லால்‌ நான்‌ இதை உனக்கு முறைப்‌ 
படி கொடுக்கின்றேன்‌. பெற்றுக்‌ 


கொள்ள வேண்டும்‌” எனக்‌ 
கூறினர்‌. 
அதைக்‌ கேட்ட இராமர்‌, 


**முனிவரே!பிரதிக்ர ஹம்‌என்பது 
பிராம்மணர்களுக்கு உரியது, 
க்ஷத்திரியனாகப்‌ பிறந்த நான்‌ 
எப்படி. பிரதிக்ரஹம்‌ செய்யலாம்‌? 
அதிலும்‌ ஓர்‌ பிராம்மணனால்‌ 
கொடுக்கப்படும்‌ வஸ்துை 
ஏஏற்றுக்கொள்ளலாமா? இவ்விஷ 
யத்தைப்பற்றித்‌ தாங்களே தெளி 
வாக எடுத்துரைக்க வேண்டும்‌! * 
என உரைத்தார்‌, ௦ 


அதற்கு முனிவர்‌ பதில்‌ கூறிய 
தாவது : இராம! முன்னொரு 


காலத்தில்‌, கிருதயுகத்தில்‌, இப்‌ 
புவியிலுள்ள ஜனங்கள்‌, ஆட்சி 
புரியும்‌ அரசன்‌ அற்றவர்களாக 
இருந்தனர்‌. தேவர்களுக்கு 
மட்டும்‌ இந்திரன்‌ அரசனாக இருந்‌ 
தான்‌. அப்பொழுது பூமியி 
லுள்ள பிரஜைகள்‌, *தேவர்‌ 
களுக்குத்‌ தாங்கள்‌ அரசனாக 
இருப்பதுபோல்‌, எங்களுக்கும்‌ஓர்‌ 
சிறந்த மனிதனை அரசனாக நிய 
மிக்கவேண்டும்‌. அவனுக்கு 
நாங்கள்‌ செய்யக்கூடிய பூஜை 


"களைச்‌ செய்து பாபமற்றவர்களாக 


இருக்க விரும்புகின்றோம்‌. இனி 
அரசன்‌ இல்லாமல்‌ நாங்கள்‌ இப்‌ 
புவியில்‌ வசிக்க இயலாது என 
வேண்டிக்கொண்டனர்‌. 


இந்திரனும்‌ இவ்‌ விஷயத்தை 
பிரஹ்ம தேவனிடம்‌ தெரிவித்‌ 
தான்‌, அவர்‌ ஓர்‌ சிறந்த மனிதனை 
சிருஷ்டித்து, இந்திரன்‌, யமன்‌, 
வருணன்‌, குபேரன்‌ என்ற 
நான்கு திக்பாலர்களுடைய ௮ம்‌ 
சங்களையும்‌ அவனுக்கு அளித்து, 
அவனைப்‌ பிரஜைகளுக்கு அரசனாக 
நியமித்தார்‌. அந்த அரசன்‌ 
பெயர்‌ க்ஷுபன்‌. 


*₹*அவன்‌ இந்திரனுடைய ௮ம்‌ 
சத்தால்‌, பிரஜைகளுக்கு அவ்‌ 
வப்போது உசிதமான கட்டளை 
களைப்‌ பிறப்‌ பித்தான்‌, 
வருணனுடைய அம்சத்‌ 
தால்‌, பிரஜைகளை வளர்த்தான்‌. 
குபேரனுடைய அம்சத்தால்‌, 
அவர்களுக்குப்‌ பொருளை 
அளித்துவந்தான்‌. யமனுடைய 
அம்சத்தால்‌, குற்றம்‌ புரிந்த பிர 
ஜைகளைத்‌ தண்டித்துவந்தான்‌. 





தாராள மதைததுடன்‌ அதிதி 


கஞக்கு உணவை அளித்து, 
அவர்கள்‌ புசித்த மிச்சத்தையே 
உண்ண வேண்டும்‌. ச்வேதன்‌ 
என்ற அரசன்‌, அதிதிகளுக்கு 
அளிக்காமல்‌ தானே உணவை 
உட்கொண்டதால்‌, தன்‌ உடலில்‌ 
உள்ள மாம்ஸத்தையே பிறகு 
புசக்கவேண்டியவனாக ஆனான்‌. £ 


போஜன காலத்தில்‌ பச என்று 
வருகின்றவன்‌ எப்படி இருந்‌ 
தாலும்‌, அவனுடைய குலம்‌, 
கோத்ரம்‌ எதையும்‌ விசாரிக்கா 
மல்‌, அவனுக்கு அன்னமளிக்க 
வேண்டும்‌ - என தர்மசாஸ்திரம்‌ 
கூறுகின்றது. அவ்விதம்‌ செய்‌ 
யாது போனால்‌, அது. மிகக்‌ 
கொடிய பாவம்‌ எனக்‌ கருதப்‌ 
படுறது. இவ்விஷயமாக, வால்‌ 
மீ ராமாயண உத்தர சாண்டத்‌ 


தன்‌ உடலைத்‌ ன 
தானே 
இன்றவன்‌ கதை 


வேத வேதாந்த 
வித்வரத்னம்‌ 


பிரம்ம ஸ்ரீ 


ஆர்‌. முத்துக்கிருஷ்ண 
சாஸ்திரிகள்‌ 


தில்‌, ச்வேதன்‌ என்ற அரச 
னுடைய அற்புதமான கதை 
ஒன்று காணப்படுகிறது. 


ஸ்ரீராமர்‌ பட்டாபிஷேகத்‌ 
இற்குப்பின்‌ இராஜ்ய பரிபாலனம்‌ 
செய்து கொண்டிருக்கையில்‌, ஒரு 
சமயம்‌ அசஸ்தியமுனிவருடைய 
ஆசிரமத்திற்குச்‌ சென்றார்‌. 
முனிவரும்‌ மிக அன்புடன்‌ 
ராமரை எதிர்‌ கொண்டழைத்து, 
அர்க்கியம்‌ பாத்யம்‌ முதலிய 
வற்றை அளித்து உபசரித்தார்‌. 
(“ஏ ராம! நீயே நாராயணன்‌. 
உன்னிடமே இவ்வுலகம்‌ முழு 
வதும்‌ நிலை பெற்றிருக்கிறது. 
ஸமஸ்த பூதங்களுக்கும்‌ நீதான்‌ 
பிரபு. நீயே£ புராண புருஷன்‌”* 


7 பி 


பஸ 


என்றெல்லாம்‌ போற்றி, **இன்று 


முழுவதும்‌ 
தங்கிவிட்டு, நாளைதான்‌. ே 


என்‌ ஆசிரமத்திலேயே : 


82 


அமைந்துள்ளது. இதன்‌ தத்துவ 
மாவது: உயிர்களெல்லாம்‌ இறை 
வனை விட்டு நீங்கி, உலகத்திலே 
மனம்‌ போனவாறு சென்று, 
உலக போகங்களை அநுபவித்து, 
இறைவனை மறந்து திரிகின்றன. 
இந்த நிலை, பசுக்கள்‌ தம்‌ தலை 
வனை நீங்கி, மேய்ச்சற்‌ காட்டில்‌ 
தம்‌ மனம்‌ போனவாறு போய்ப்‌ 
புல்லை மேய்த்து, சிதறி நிற்கும்‌ 
நிலைக்கு ஒத்திருக்கின்றது. 
மாலைக்‌ காலமானதும்‌ ஆயன்‌ 
குழலை ஊதியதும்‌, அவையெல்‌ 
லாம்‌ தம்‌ தலைவனாகிய அவனிடம்‌ 
வருகின்றன. அதுபோல, இறை 
வனும்‌ பிரபஞ்சத்திலே திரிந்து 
நடக்கும்‌ ஆன்மாக்களைத்‌ தன்னி 
டம்‌ சேர்த்துக்கொள்ளும்‌ தத்து 
வத்தை, இம்மூர்த்தம்‌ விளக்கு 
கின்றது. 

கோபுரத்தைத்‌ தூல இலிங்க 
மாக நினைத்து வணங்கி, பின்‌ 
வெளிப்‌ பிராகாரங்களைச்‌ சுற்றி, 
கோயிலுட்‌ செல்லவேண்டும்‌. 

கொடி. மரத்தைக்‌ கண்டதும்‌, 
இறைவனையடைந்தவர்‌ அழி 
வற்ற ஆனந்தத்தில்‌ நிலைத்திருப்‌ 
பார்‌ என நினைந்து, கொடி 
மரத்தை குக்்மலிங்கமாக 
எண்ணி வணங்க வேண்டும்‌. 

கொடிமர தரிசனம்‌ செய்த 
பின்னர்‌, மூல மந்திரத்தை ௨ச்ச 
ரித்துக்கொண்டு, மூன்று தரம்‌ 
வலம்‌ வத்து வணங்கி, உட்‌ 
செல்லுவதற்காக பலி பீடத்தின்‌ 
அருற்‌ செல்லவேண்டும்‌. பலி 
பீடத்தின்‌ அருகற்‌ சென்றதும்‌, 
நம்மிடமிருக்கும்‌ காமம்‌, குரோ 
தம்‌, உலோபம்‌, மோகம்‌, மதம்‌, 


_ வேண்டும்‌. 


மாத்சரியம்‌ என்பவற்றைப்‌ பலி 
கொடுத்ததாக உறுதிபண்ண 
வேண்டும்‌. 


பிரதட்சிணம்‌ செய்யும்போது 
யாது நினைத்தல்‌ வேண்டுமென்‌ 
பது: ஐந்து பிராகாரங்களையும்‌ 
௮ன்ன மய கோசம்‌ முதலிய 
பஞ்ச கோசங்களாக மதித்து, ஒவ்‌ 
வொரு .கோசத்திலும்‌ ஆன்மா 
உழன்று தெளிந்து அதை விடுத்து 
மேலே செல்வதாக நினைக்க 
இங்ஙனம்‌ ஐந்து 
பிராகாரங்களையும்‌ கடந்தால்‌, 
கடவுளது சாமீப்ய பதத்தை 
அடையலாம்‌ என்னும்‌ உண்மை 
யையும்‌ உணர்தல்‌ வேண்டும்‌. 


இறைவனைத்‌ துதிக்குங்கால்‌, 
நாம்‌ அவரிடம்‌ ஒரு பொரு 
ளையோ, பல பொருட்களைக்‌ 
குறித்தோ வேண்டுவது அவசிய 
மற்றதாகும்‌. ஏனெனில்‌, அவன்‌ 
நமக்கு வேண்டுவன வேண்டி 
யாங்கு ஈவானாகின்றான்‌. சர்வ 
ஜீவன்களின்‌ நலங்களை தன்‌ 
அறக்‌ கருணையாலும்‌, மறக்‌ 
கருணையாலும்‌ அவனே ஆற்ற 
வல்லவன்‌. யாவையும்‌ அறியும்‌ 
ஆற்றலுடையவனும்‌ அவனே. 
ஒரு தந்‌ைத தனது அருமைக்‌ 
குழந்தை கேட்டதெல்லாவற்றை 
யும்‌ கொடுப்பதாக நாம்‌ அறி 
வோமில்லை. அவனுக்கு எச்சம 
யத்தில்‌ எது வேண்டுவதோ, 
அதனைத்‌ தருகின்றான்‌. அதே 
போலுந்தான்‌ இறைவனுமா 
கின்றான்‌. 


கதேணியரம்‌ 
இருக லூன்‌ 


கடவுளின்‌ அருளாகிய சத்தி 
யினையே, தேவியென வைத்து 
வழிபடுகின்றோம்‌. அந்தச்‌ சக்தி 
இல்லையானால்‌, கடவுளுமில்லை. 
சூரியன்‌ தன்‌ ஒளியைக்கொண்டு 
இருளை ஓட்டி. வெளிச்சத்தைக்‌ 
கொடுப்பதுபோல, இறைவனும்‌ 
உயிர்களின்‌ மயக்கத்தை சக்தி 
யைக்‌ கொண்டு ஒழித்து, உயிர்‌ 
களுக்கு மெய்யறிவினைத்‌ தரு 
கின்றான்‌. 

விளக்குச்‌ சுடரில்‌ தீயுமிருக்‌ 
கிறது, சூடுமிருக்கிறது. தீயி 
லிருந்து சூட்டினையோ, சூட்டி 
லிருந்து இயினையோ பிரிக்க முடி. 
யாதபடி, அவை ஒன்று சேர்ந்‌ 
இருக்கின்றன. 
ஆண்டவனிடமிருந்து சக்தி 
யையேயோ, சக்தியிடமிருந்து 
ஆண்டவனையோ பிரிக்கமுடி 
யாது, **அருளது சத்தியாகும்‌ 
அரன்‌ தனக்கு, அருளையின்‌ றித்‌ 
தெருள்‌ சவமில்லை, அந்தச்‌ வெ 
மின்றிச்‌ சத்தியில்லை'* என்று சிவ 
ஞானச்‌ சித்தியாரும்‌ இதனையே 
கூறுகிறது. 

ஏக நாயகன்‌ உலகத்தைப்‌ 
படைத்து, அளித்து, அழிக்கக்‌ 
கொண்ட மும்‌ மூர்த்திகளில்‌, 


காத்தல்‌ தொழிலைக்‌ கொண்ட 


அதுபோல, 


மூர்த்தி தருமரல்‌. ஆலயங்களில்‌ 


இவரது திருவுருவத்தை நின்ற 
தருக்கோலமாகவும்‌, இருந்த 
இருக்கோலமாகவும்‌, ஆதிசேஷ 


சயனத்தில்‌ கிடந்ததருக்‌ கோல 
மாகவும்‌ வைத்து வணங்கப்படு 
றது. இப்பெருமான்‌ சயனங்‌ 
கொண்டிருக்கும்‌ பெபொழுது, 
உலகு உயிர்‌ அனைத்தும்‌ அவரது 
இருவயிற்றிலே அடங்கியிருப்பன 
வாம்‌. 


ஒரு கையில்‌ பாஞ்ச சன்யம்‌ 
என்ற சங்கினையும்‌, மற்றொரு 
கையில்‌ சுதார்சனம்‌ என்ற சக்கரத்‌ 
இனையும்‌, ஒரு கையில்‌ நாந்தகம்‌ 
என்ற கதையினையும்‌, இவர்‌ 
கொண்டிருக்கிறார்‌. ஒரு கை 
அபயஹஸ்தமாக அமைந்திருக்‌ 
கிறது. மார்பில்‌ கெளஸ்துப 
மணியினையும்‌, ஸ்ரீவத்ஸம்‌ என்ற 
மருவினையும்‌, நெற்றியில்‌ கஸ்‌.தாரி' 
லைகத்தையும்‌ ெெ கொண்டிருக்‌ 
கிறார்‌. 


இப்பெருமான்‌ கொண்டருளிய 

அவதாரங்களிஜ்‌, கருஷ்ணாவ 
தாரம்‌ மக்கள்‌ மனத்தை மிகக்‌. 
சவர்வது. இந்த மூர்த்தம்‌, பக்க 
லில்‌ பசு நிற்க அப்பெ, 
குழல்‌ அரசக்‌. வடிவத்தி। 


அல்வவவெவ்கல்‌ அபம்ப்ப்பட1 


ப] 


த்ர 


தாமரை மலரில்‌ அமர்ந்தவளா 
யும்‌, கையில்‌ தாமரை மலர்‌ 
களைத்‌ தரித்தவளாயும்‌ விளங்கிய 
அந்தத்‌' இருமகளைப்‌ பார்த்து, 
மஹரிஷிகள்‌ ஸ்ரீஸூக்தத்தினால்‌ 
ஸ்தோத்ரம்‌ செய்தார்கள்‌- கந்‌ 
தார்வர்கள்‌ கானம்‌ செய்தார்கள்‌. 
அப்சர மங்கையர்‌ நர்த்தனம்‌ 
செய்தார்கள்‌. கங்கை முதலான 
புண்ய தீர்த்தங்கள்‌, அந்த 
லக்ஷ்மீ தேவியை நீராட்டுதற்‌ 
காக அருகில்‌ வந்துற்றன. இக்க 
ஐங்கள்‌ எட்டும்‌ அந்தத்‌ தீர்த்‌ 
தங்களைத்‌ தங்கக்‌ குடங்களால்‌ 
எடுத்து, 
ஷேகம்‌ செய்தன. 


அந்த சமயத்தில்‌, பாற்‌ கடலி 
லிருந்து ஸ்ரீதுள£ தேவி வெளிப்‌ 
பட்டு வந்தாள்‌. 


அலைமகளுக்கு அபி. 


ஸ்ரீ லக்ஷ்மீ தேவிக்குத்‌ தம்பி 

மலர்களாலான ஒரு தெய்விக 
மாலையைத்‌ திருப்பாற்‌ கடல்‌ 
அளித்தது. விசுவகர்மா பல 
வகையான ஆபரணங்களை அளித்‌ 
தார்‌. அந்த ஆபரண அலங்‌ 
காரங்களுடன்‌ விளங்கிய ஸ்ரீ 
ஜகன்மாதாவாகிய திருமகள்‌, 
எல்லோரும்‌ பார்த்துக்‌ கொண்டு 
இருக்கும்‌ போதே ஸ்ரீ மஹா 
விஷ்ணுவின்‌ மார்பகத்தைப்‌ 
போய்‌ அடைந்தாள்‌. மஹா 
விஷ்ணு ஸ்ரீ துளசீ தேவியையும்‌ 
எடுத்து மாலையாகத்‌ தரித்துக்‌ 
கொண்டார்‌. 


விஷ்ணுவின்‌ மார்பகத்தில்‌ 
இருந்தபடியே, ஸ்ரீ லக்ஷ்மீ தேவி 
தன்‌ கருணை நிறைத்த கண்களால்‌ 
தேவர்களைப்‌ பார்த்தாள்‌. 





உ 


திருச்சிற்றம்பலம்‌ 


பொடிக்கனகத்‌ திருமேனித்‌ திருமணங்கற்‌ பூசப்‌ 

பொடி மணத்தோ டகம்புறமும்‌ புதுமணஞ்செய்‌ யமுதே 
அடிக்கனக வம்பலத்தே திருச்சிற்றம்‌ பலத்தே 

ஆடல்புரி யரசேயென்‌ அலங்கலணித்‌ தருளே. 


திருஅருட்பா 


மணமும்‌ பொற்குணமும்‌ கொண்ட பொடி 





(ச ஜி. 


ரத்தினம்‌ பட்டணம்‌ பொடி 


தபால்‌ பெட்டி எண்‌ 1151, மதராஸ்‌-₹] 





தேவர்கள்‌, பகவானின்‌ இருவரு 
ளினால்‌. வீசிய சுகமான காறிறை 
அனுபலித்து, பல்லால கவரக்‌ 
விளங்கினார்கள்‌. 


அப்போது, மத்தாகப்‌ பயன்‌ 
படுத்தப்பட்ட மந்தரமலை நடுக்‌ 
கம்‌ அடைந்தது. உடனே ஸ்ரீமந்‌ 
நாராயணமூர்த்தி ஓர்‌ ஆமை 
யாக வடிவெடுத்து, அந்த மலை 
யைத்‌ தன்‌ முதுகில்‌ தாங்கிக்‌ 
கொண்டார்‌. அது மட்டும்‌ 
அல்ல. அவர்‌ தாமும்‌ ஒரு தேவ 
னாக வடிவெடுத்துத்‌ தேவர்கள்‌ 
மத்தியில்‌ நின்று கொண்டார்‌. 
அதே சமயத்தில்‌ ஓர்‌ அசுரனாக 
வும்‌ வடிவெடுத்து அசுரர்கள்‌ 
மத்தியிலும்‌ நின்று கொண்டார்‌. 
இவ்வாறு இரு தரப்பிலும்‌ அவர்‌ 
இரு வேறு வடிவங்களுடன்‌ 
நின்று கொண்டு, வாசுகியை மிக 
வேகமாக இழுத்துக்‌ கடையத்‌ 
தொடங்கினார்‌. அவ்வாறு கடை 
வதனால்‌ வாசுகி துன்பமுராத 
வாறு, அதைத்‌ தாங்கிக்‌ கொள்‌ 
ளும்‌ சக்தியையும்‌ அவர்‌ வாசு 
கிக்கு அருளினார்‌. 


தேவர்களும்‌ அசுரார்களும்‌ இவ்‌ 
வண்ணம்‌ கடலைக்‌ கடைந்து 
கொண்டு இருக்கும்பொழுது, 
சுரா என்று சொல்லப்படுகிற 
வாருணீ தேவியானவள்‌, மதத்‌ 
இனால்‌ சுழலும்‌ கண்களை உடைய 
வளாய்‌, அந்தக்‌ கடலிலிருந்து 
வெளிக்‌ கிளம்பி வந்தாள்‌. 
வந்து, அசுரர்களின்‌ அருகில்‌ 
போய்‌ நின்றாள்‌. 


ஆனால்‌, அசுரர்கள்‌ அவளை 
மதித்து ஏற்றுக்‌ கொள்ளவில்லை. 
எனவே, அவள்‌ தேவர்களின்‌ 


சம. 
பக்கம்‌ சென்றாள்‌. எச ன்‌. 
ஆலோசனைப்படி, காண்‌ 
அவளை மதித்து ஏற்றுக்‌ கொ 


டார்கள்‌. 


சுராவை ஏற்றுக்‌ கொண்ட 
தால்‌, அதிதியின்‌ புத்திரர்‌ 
களாகிய தேவர்களுக்கு சுரர்கள்‌ 
என்று பெயர்‌ வந்தது. சுராவை 
ஏற்றுக்‌ கொள்ளாததால்‌, 
தியின்‌ புத்திரர்களான தைத்‌ 
தியார்களுக்கு அசுரர்கள்‌ என்று 
பெயர்‌ வந்தது. 


பின்னர்‌ பாற்கடலிலிருந்து 
காமதேனு வெளிப்பட்டது. அப்‌ 
சர மங்கையர்களின்‌ கூட்டம்‌ 
தோன்றியது. பாரிஜாதம்‌ என்‌ 
னு தெய்விக விருக்ஷமும்‌ 
ளம்பி வந்தது. 


அடுத்தபடியாக, சந்திரன்‌ 
கிளம்பினான்‌. அவனைப்‌ பரமேஸ்‌ 
வரன்‌ தன்‌ தலையில்‌ அணிந்து 
கொண்டார்‌. விஷம்‌ வெளி. 
வந்தது. அதனைப்‌ பாம்புகள்‌ 
ஏற்றுக்‌ கொண்டன. கெளஸ்‌ 
துபம்‌ என்னும்‌ மணி வெளிப்‌ 
பட்டது. அதைத்‌ திருமால்‌ 
தன்‌ மார்பில்‌ அணிந்து கொண்‌ 
டார்‌. தன்‌ இலைகளின்‌ வாசனை 
யால்‌ * அண்டாத மயக்கமுறர்‌ செய்‌, 
யும்‌ £ஈ எனப்படுகிற ஒரு. 
மகா ணை வெளிக்‌ கிளம்பி, 
வந்தது. அதை பைரவர்‌ ஏற்றுக்‌, 
கொண்டார்‌, 


பிறகு, திவ்யமான வஸ்திரத்‌। 
தைத்‌ தரித்தவராய்‌, கை 
அமிருத கலசத்துடன்‌ பகவான்‌. 
தன்வந்தரி வெளிப்பட்டார்‌. 
அவரைக்‌ கண்டதும்‌, தேவர்கள்‌, 
அசுரர்கள்‌, மு வா்கள்‌ பண்ட 
யாவரும்‌ களிப்படை 
அவரையடுத்து, ஸ்ரீ மஹாலக்ம்‌ 
தேவி வெளிப்பட்டாள்‌. ட 


4-௮ 
ப்பது 


கொள்ளை கொண்டார்கள்‌. 
தேவர்களையும்‌ கதறக்‌ கதற 
அடித்தார்கள்‌. 


றை யெல்லாம்‌ கண்டு 
பனி ப அட்லி இத்‌ 
தரன்‌ தன்‌ நகரை விட்டே 
ஓட்டம்‌ எடுத்தான்‌. அவனுடன்‌ 
சேர்ந்து, மற்ற தேவர்களும ஓடி 
ர்கள. எல்லோருமாக சத்ய 
லாகத்தை அடைந்து, தங்‌ 
களுக்கு அசுரர்களால்‌ நேர்ந்த 
ஆபத்தை பிரம்ம தேவரிடம்‌ 
கூறி முறையிட்டார்கள்‌. 


பிரம்ம தேவருக்கும்‌ என்ன 
செய்வது என்று தோன்‌ றவில்லை. 
எனவே, இந்திரனையும்‌ தேவர்‌ 
களையும்‌ அழைத்துக்‌ கொண்டு, 


அவர்‌ திருப்பாற்‌ கடலுக்குச்‌ 
சென்றார்‌. எல்லோரும்‌ சேஷ 
சாயியான ஸ்ரீமந்‌ நாராயண 


மூர்த்தியை ஸ்தோத்திரம்‌ செய்‌ 


தார்கள்‌. பகவானும்‌ அவர்‌ 
களுடைய ஸ்துதிக்கு இரங்கிக்‌ 
காட்சியளித்தார்‌. அவரிடம்‌ 


தேவர்களும்‌ இந்திரனும்‌ சரண 
டைந்து, தங்களை அசுரர்களின்‌ 
கொடுமைகளிலிருந்து காப்‌ 
பாற்றுமாறு இறைஞ்ூஞர்கள்‌. 
பகவான்‌ சொன்னார்‌: 


**தேவர்களே ॥! உங்களையும்‌ 

ந்திரனையும்‌ நான்‌ காப்பாற்று 

ஜேன்‌. அசுரர்களை வெல்வ 
தற்கு, உங்களுக்கு ஒரு யுக்இயும்‌ 
கூறுகிறேன்‌. முதலில்‌ நீங்கள்‌ 
அசுரர்களுடன்‌ சிறிது காலத்‌ 
துக்கு சமாதானம்‌ செய்து கொள் 
ளுங்கள்‌. விசேஷமான மூலிகை 
களைக்‌ கொண்டு வந்து பாற்கட 
லில்‌. போடுங்கள்‌. பின்னர்‌ 
அந்தப்‌ பாற்கடலைக்‌ கடைந்தால்‌ 
அமிருதம்‌ கிடைக்கும்‌. அந்த 
அமிருதத்தில்‌ அசுரர்களுக்கும்‌ 
யங்கு தருவதாகச்‌ சொல்லி, 
. அவர்களையும்‌ உதவிச்குச்‌ சேர்த்‌ 


க்‌ கொள்ளுங்கள்‌. மந்தர 
கரியை மத்தாகவும்‌, வாசுகி 
யைத்‌ தாம்பாகவும்‌ அமைத்துக்‌ 
கொண்டு, தேவர்களும்‌ அசுரர்‌ 
களும்‌ ஒன்று கூடிக்‌ கடலைக்‌ கடை 
யுங்கள்‌. அதிலிருந்து எழுகின்ற 
அமிருகத்தை அசுரர்கள்‌ அடை 
யாதபடி. நான்‌ பார்த்துக்‌ கொள் 
இறேன்‌. தேவர்களாகிய நீங்கள்‌ 
மட்டுமே அதைச்‌ சாப்பிடுவ 
கற்கு நான்‌ ஏற்பாடு செய்‌ 
கிறேன்‌. அமிருதத்தை அருந்தி 
விட்டால்‌, உங்களுக்கு மரணமே 
ஏற்படமாட்டாது. அப்புறம்‌ 
அசுரர்களாலும்‌ உங்களை 
ஜெயிக்க முடியாது। ** 


பகவானுடைய இந்த வார்த்‌ 
நைகளைக்‌ கேட்டதும்‌, இந்திர 
னும்‌ தேவர்களும்‌ தம்‌ கலக்கம்‌ 


நீங்கிப்‌ பெரிதும்‌ ஆறுதல்‌ 
அடைந்தார்கள்‌. அவருடைய 
ஆலோசனைப்படியே, முதலில்‌ 


அசுரர்களுடன்‌ அவர்சள்‌ சமா 
தானம்‌ செய்து கொண்டார்கள்‌. 
பின்னார்‌ தேவர்களும்‌ அசுரார்‌ 
களும்‌ மிகவும்‌ விசேஷமான மூலி 
கைகளைக்‌ கொண்டுவ து, பாற்‌ 
கடலில்‌ நிரப்பினார்கள்‌. மந்தர 
கரியை எடுத்து வந்து, கடலில்‌ 
மத்தாக நிறுத்தினார்கள்‌. வாசு 
“கிப்‌ பாம்பை அதில்‌ நாணாகப்‌ 
பூட்டினார்கள்‌. அந்தப்‌ பாம்பின்‌ 
தலைப்பாகத்தை அசுரர்களுக்கு 
ஒதுக்கிவிட்டு, வால்‌ பாகத்தை 
தேவர்கள்‌: பிடித்துக்‌ கொண்‌ 
டார்கள்‌. பிறகு, இரு சாராரு 
மாகக்‌ கடலைக்‌ கடையத்‌ 
தொடங்கினார்கள்‌. 


அப்படிக்‌ கடையும்போது, 
வாசுகியின்‌ முகத்திலிருந்து விஷ 
ஜ்வாலைகள்‌ கிளம்பலாயின. 
அந்த ஜ்வாலைகளால்‌ எரிக்கப்‌ 
யட்டவர்களாய்‌, அசுரர்கள்‌ 
தம்‌ தேஜசை இழந்து கொண்‌ 
வந்தார்கள்‌. ஆனால்‌, வா. 
யின்‌ வால்‌ பக்கத்தில்‌ நின்ற 


தேவரும்‌ அசுரரும்‌ 
கடல்‌ கடைந்த 


கதை 


பிருகஸ்பதி சொன்னார்‌: 


**தேவேந்திரா! பிரம்மதேவர்‌ 
சாபம்‌, துர்வாசர்‌ சாபம்‌ ஆகிய 

ரண்டு சாபங்களால்‌ நீ இப்‌ 

பாது பீடிக்கப்பட்டவனாய்‌ 
இருக்கிறாய்‌. ராஜ்யலக்ஷ்மி 
உன்னைவிட்டு நீங்கிவிட்டாள்‌. * 
அதனால்‌, மூன்று உலகங்களும்‌ 
ஸ்ரீயை இழந்துவிட்டன. யஜ்‌ 
ஞங்கள்‌ நடக்கவில்லை. இமயங்‌ 
கள்‌, நியமங்கள்‌, தபஸ்‌ 

வற்றை பிராமணர்கள்‌ சடைப்‌ 

டிக்கவில்லை. பூமியில்‌ பயிர்கள்‌ 
முளைக்கவில்லை. சூர்ய சந்திரா்‌ 
கள்‌ மங்கலான ஓளி உடையவர்‌ 
களாக இருக்கிறார்கள்‌. ஹவிஸை 
அருந்தாமல்‌ அக்கினியும்‌ ஓளி 
குன்றியவனாய்க்‌ காணப்படு 
இரான்‌. காற்று புழுதி கலந்து 
வீசுகிறது. ஆகாயமும்‌ நிர்மல 
மாக இல்லை. தேவர்கள்‌ பலம்‌ 
இழந்து விட்டார்கள்‌. சராசரங்‌ 


கள்‌ அனைத்தும்‌ . நாசத்தை 





ஸ்ரீ வித்யா மார்த்தாண்ட 
பிரம்மஸ்ரீ 0. 7. ஸ்வாமி 
சாஸ்திரிகள்‌ 


நெருங்குவது போல்‌ தோன்று 


இவ்வாறு பிருகஸ்பதி சொல்‌ 
லிக்‌ கொண்டு இருக்கும்போதே, 
தேவலோகத்தின்‌ மீது அசுரர்கள்‌ 
படையெடுத்து வந்து விட்டார்‌ 
கள்‌. 


௮ந்த அசுரர்கள்‌, இந்திற 
டைய நந்தனவனத்தை அழித்‌ 
தார்கள்‌. அங்கருந்தகாவல்காரா்‌ 
களைக்‌ கட்டி வைத்து அடித்தார்‌ 
கள்‌. அமராவஇப்‌ பட்டினத்தின்‌ 
கோட்டையை இடித்துத்‌ தள்ளி, 
அதில்‌ இருந்த நவரத்னக்‌ குவியல்‌ 
களையும்‌ தேவ மங்கையரையும்‌ 





அனுபவிக்கினறனா 
நீங்களும்‌ உங்கள்‌ தாக! 


ஷி பானங்கள்‌ அருந்துங்கள்‌ 


1 50 ஆண்டுகளாகப்‌ புகழ்‌ பெற்றவை. எங்கும்‌ கிடைக்கும்‌. 


ஸ்டூடியோ 'செட்‌'டில்‌ 
அனை வரையும்‌ 
ஆட்டிவைக்கும்‌ 






ஆயிரக்கணககானவர்கள்‌ 
காளிமார்க்கின குளிர்ந்த, 


ம 


தணிய காளிமார்க 


்‌ ] 
ட்‌ 


தீப்பந்தத்தினல்‌ இருட்டில்‌ 
உள்ள வஸ்துவும்‌, நடையினால்‌ 
தர்மமும்‌, துன்பம்‌ செய்யாமை 
முதலிய வ்யவஹாரத்தினால்‌ 
ஸாதுவும்‌, பயம்‌ நேரிட்டபோது 
சூரனும்‌, பொருளாதார நெருக்‌ 
கடியில்‌ தீரனும்‌, பஞ்சம்‌ முதலிய 
சங்கடங்களும்‌ பெரிய ஆபத்துக்‌ 
களும்‌ நேர்ந்தபோது மித்ரா்‌ 
களும்‌ சத்ருக்களும்‌, அறியப்படு 
வார்கள்‌. 


ச்ச 
கிழத்தனம்‌ ரூபத்தையும்‌, 
ஆசையானது தைரியத்தையும்‌, 
யமன்‌ பிராணன்களையும்‌, அஸு 
யை செய்வதையும்‌, 
ஸம்பத்தையும்‌, 
அயோக்யர்களின்‌ சேர்க்கை 
நல்ல நடத்தையையும்‌, காமம்‌ 
லஜ்ஜையையும்‌. அஹங்காரம்‌ 
்‌ அபகரித்து 


தர்மம்‌ 
கோபமானது 


எல்லாவற்றையும்‌ 
விடும்‌ 








ஈபங்க்‌ டாய [7/௪ 5 
5௪2 (மீ 02ம்‌, 
எபி ரா 





8000020289. 


